கழக வெளியிடு - ௧௧௭ 


கவிராச பண்டாரத்தையா 


இயற்றிய 


திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பேராசிரியர்‌, பெருநாவலர்‌, 
திரு. பு. சி. புன்னேவனநாத முதலியார்‌ 


எழுதிய 
அரும்பொருள்‌ விளக்கத்துடன்‌ 


(டு 


திருநெல்வேலித்‌ தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிமிடெட்‌, 
திருநெல்வேலி. 212 சென்னை-1, 


First Edition: Feb., 1929. 
Reprint: March, 1957. 


THIRUMALAI MURUGAN PILLAITH THAMIZH 


[All Rights Reserved] 


Published by 


THE SOUTH INDIA SAIVA SIDDHANTA WORKS 
PUBLISHING SOCIETY, TINNEVELLY, நாற, 
1/140, BROADWAY, MADRAS -1. 
Head Office : 


98, RAST CAR STREET, TIRUNELVELI. 


Appar Achakam, 2/140, Broadway, Madras - 1—C. 1200. 


இனிய மெல்லிய இழுமெனுஞ்‌ சொற்கள்‌ வாய்ந்த 
தமிழ்மொழியில்‌, அவ்வினிமை நலம்‌ பொருந்திய பாட்டு 
வகைகளே முழுதும்‌ அமைந்திருக்கன்‌ றன. அவை யெல்லா 
வற்றுள்ளும்‌, அவ்வினிமை நலத்தினைச்‌ சுவை மிகுத்துக்‌ 
காட்டுவது பிள்ளைத்தமிழ்ப்‌ பாட்டாகும்‌. மக்கள்‌ வாழ்‌ 
நாள்‌ முழுமையிலும்‌, *பிள்‌ ளப்பருவ'மென்பது எத்துஸை 
இனிமையானதோ, அத்தனை இனிமையானதே ஏனைத்‌ 
தமிழ்ப்‌ பா ட்டுக்களினும்‌ பிள்ளைத்தமிழ்ப்‌ பாட்டென்பது. 
இனிக்‌ கோவைப்பா ட்டும்‌ அனையதொன்றேயாயினும்‌, அது 
களங்கமற்ற அன்பினிமை யுடையதன்றாம்‌. மற்றுப்‌, 
பிள்ளைப்பருவம்‌ களங்கமற்ற நல்லெண்ணத்தையும்‌, அவ்‌ 
வெண்ணத்தின்வழியே களங்கமற்ற தூய அன்பையும்‌ 
விளைப்பதாய்‌ த்‌ திக)ழ்தலால்‌, அவைதம்மைப்‌ பெற விரும்பு 
வோரும்‌ பிள்ளத்தமிழ்ப்‌ பாட்டுக்களில்‌ உள்ளம்‌ இடை 
ய்றாது பழகுதல்‌ இன்றியமையாத தாகும்‌. கடவுளிடத்தி 
அம்‌ பெரியாரிடத்திலும்‌ அன்பிற்‌ பழக விரும்பும்‌ ஆசிரியன்‌ 
மார்கள்‌, அவர்களை அவ்வன்பிற்னெிய குழந்தைப்‌ பருவத்த 
ராய்‌ உருவெண்ணி, ஆண்பாலானால்‌ ஆண்‌ குழந்தைகளின்‌ 
வீளையாட்டு வகைகளையும்‌ பெண்பாலானாற்‌ பெண்‌ குழந்தை 
களின்‌ விளையாட்டு வகைகளையும்‌ அமைத்து இனிய கொஞ்சு 
தமிழ்ச்‌ சொற்களாற்‌ பாடுகின்ற நூலே பிள்ளை த்தமிழென்க. 


அவ்வகை வந்த பிள்ளைத்தமிழ்‌ நூல்களுள்‌ இத்‌ 
“திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமி?மும்‌ ஓன்று. திருமலை 
யென்னும்‌ முருகப்பெருமான்‌ திருப்பதி, செங்கோட்டையை 
அடுத்துள்ளது. இப்‌ பிள்ளைத்தமிழைச்‌ சொல்லும்‌ பொரு 
ஞஞ்‌ சுவை விஞ்சும்படி இதன்‌ ஆசிரியர்‌ கவிராச பண்டாரத்‌ 
தையா அவர்கள்‌ மிகத்‌ திறமாகப்‌ பாடியிருக்கின்றார்கள்‌. 


இதற்குப்‌ பேராசிரியர்‌, பெருகாவலர்‌, இரு. பு. 
சி. புன்னவனகாத முதலியார்‌ அவர்களைக்கொண்டு அரும்‌ 
பொருள்‌ விளக்கம்‌ எழுதுவித்து ஈல்ல முறையில்‌ யாம்‌ 
இதனைப்‌ பதிக்கலானேம்‌. தமிழுலகம்‌ இதனருமையை 
யறிந்து பயனடையுமாக / 


சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகத்தார்‌. 


ரன்னை 


இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ என்னும்‌ இந்நூல்‌ திருமலை 
என்னும்‌ தலத்து எழுந்தருளியிருக்கும்‌ செவ்வேள்‌ ழநகன்மீது 
பாடப்பெற்ற பிள்ளைத்தமிழ்‌ நால்‌ என விரியும்‌. திருமலை என்‌ 
னும்‌ பதி செங்கோட்டையை அடுத்துள்ள து. தென்காசி வட்டத்‌ 
தைச்‌ சார்ந்த பண்புழியைச்‌ சேர்ந்தது. இதுவே இச்‌ செய்யுள்‌ 
நூலில்‌ பண்பை ஈகர்‌ என்று அமைக்கப்பெறுஇன்ற.து. உலகினர்‌ 
இப்பொழுது பண்புழி என்று வழங்குவது பைம்பொழில்‌ என்று 
இருக்கவேண்டு மென்று சென்னைப்‌ பல்கலைக்கழகத்‌ தமிழ்ப்‌ 
பேராசிரியர்‌ சைவத்திருவாளர்‌ டாகடர்‌, ரா. பி. சேதுப்பிள்ளை 
அவர்கள்‌ 8.&., 1.ய.,. தாங்கள்‌ எழுதி வெளியிட்டுள்ள * ஊரும்‌ 
பேரும்‌” என்னும்‌ நூலில்‌ குறித்துள்ளார்கள்‌. 


இப்‌ பிள்ளைத்தமிழ்‌ அருளிய புலவர்‌ முருகப்பெருமானிடம்‌ 
ஈடுபட்ட பேரன்பர்‌. இஃது இவ்வொரு பிள்ளைத்தமிழோடன்‌ றி, 
திரிகூடாசலம்‌ என்னும்‌ தருக்குற்றாலத்‌தருகில்‌ விளங்கும்‌ இரு 
டுலஜ்சிமா ஈகரில்‌ எழுந்தருளியிருக்கும்‌ முருகப்பெருமான்மீ தும்‌ 
அழகிய இனிய பிள்ளைத்தமிழ்‌ பாடியுள்ளார்‌. இது குறித்துப்‌ 
பாயிரம்‌ பாடிய சண்முகதாசர்‌ என்பவர்‌, “மங்காத செந்நெல்‌ 
வளர்‌ செங்கோட்டையில்‌, உதித்து ஈற்கலை பயின்றுயர்‌ மகா 
வித்துவான்‌, இயலிசை ஈற்கவீயிராச பண்டாரத்தையா, அவர்கள்‌ 
ஆர்வமொடியற்றிய '? என்னும்‌ அடிகள்‌ படிக்கத்தக்கன. 


இம்‌ நூலாசிரியர்‌ கவிராச பண்டாரத்தையா எனப்படுவர்‌. 
இவர்கள்‌ *செவ்வரண்‌ * என்னும்‌ செங்கோட்டையில்‌ பிறந்து 
வளர்ந்த தமிழ்ச்செல்வர்‌. ஐயா என்ற சிறப்பு அடைமொழி 
இவர்கள்‌ வேளாளர்களுக்குக்‌ குருக்களாயிருந்து வந்தவர்கள்‌ 
என்பதைக்‌ குறிக்கும்‌. இவர்கள்‌ பெண்வழி உரிமையாளராக 
சிவத்திரு சண்முகசுந்தரக்‌ குருக்கள்‌ என்பவர்‌ பாளையங்‌ 
கோட்டையில்‌ விளங்குஇன்றார்‌. இவரின்‌ மாதாமகயே (தாயைப்‌ 


6 முன்னுரை 
பெற்ற பாட்டியார்‌) ஈம்‌ பண்டாரத்தையா அவர்களின்‌ செல்வப்‌ 
புதல்வியாவர்‌. இவர்கள்‌ தமிழ்‌ இலக்கிய இலக்கணப்புலமை 
சான்ற பெருந்தகையராய்‌, ஓழுக்கநிறை குணசீலராய்‌, நாற்கவி 
பாடும்‌ நற்புலவராய்த்‌ திகழ்ந்தவர்‌. இவ்‌ வுண்மை இவர்கள்‌ 
இயற்றிய பிள்ளைத்தமிழ்‌ நூல்களில்‌ கண்டு இன்புறலாம்‌. 
இற்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகளுக்குமுன்‌ விளங்கியவர்‌ 
ளாவர்‌. இந்நூல்‌, 1929-ல்‌ நம்‌ கழக வெளியீடாக வெளிவர்‌ 
துள்ளது. நூலில்‌ சொற்சுவை, பொருட்சுவை, தொடைவளம்‌, 
நடைவளம்‌, கற்பனை த்திறம்‌ முதலியவற்றைக்‌ கண்ட அறிஞர்‌ 
விருப்பின்படி சந்தி பிரித்து, குறிப்புரையுடன்‌ தற்போது 
வெளியிடப்‌ பெறுகின்றது. 

இர்‌ நூல்போல்‌ வேறு முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ நூல்களையும்‌ 
குறிப்புரையுடன்‌ வெளியிட்டுத்‌ தமிழ்ப்பற்றையும்‌, கடவுள்‌ 
உணர்ச்சியையும்‌ தமிழகத்தில்‌ பெருக்கி வளர்க்க முற்பட்‌ 
டுழைத்துவரும்‌ திருநெல்வேலித்‌ தென்னிந்திய சைவசித்தாந்த 
நூற்பதிப்புக்‌ கழக ஆட்சிப்‌ பொறுப்பாளர்‌ திருவாளர்‌ 
வ. சுப்பையா பிள்ளை யவர்கள்‌ என்னை இப்‌ பணியில்‌ ஈடுபடச்‌ 
செய்தமைக்குப்‌ பெரிதும்‌ மகிழ்ந்து என்‌ உளமார்ந்த நன்றியை 
அன்புடன்‌ தெரிவித்‌ துக்கொள்‌ கன்றேன்‌. 


அன்புள்ள, 


புலவரகம்‌, அதி, பு. சி. புன்னைவனநாதன்‌. 


20—3—1957 


உ 
'இருச்சிற்றம்பலம்‌ 


திருமலை முருகன்‌ 
பிள்ளைத்தமிழ்‌ 


காப்பு 


வெள்ளைக கணபதியை வேய்ந்‌தசடி. லப்பெருமான்‌ 
பிள்ளைக்‌ கணபதுதாள்‌ பெற்றுரை கே கன்‌--வள்ளியுடண்‌ 
வந்தகந்‌தன்‌ காவி மலைபோல வாழவருள்‌ 
குந்‌. தகந்‌.தன்‌ பிள்ள க தமிழ்‌. 

| (அநத்சோல்‌ உரை) வெள்ளைக்‌ கணபதி - வெண்ணிறம்‌ 
வாய்ந்த விண்மீன்‌ கூட்டத்துக்குத்‌ தலைவனாகிய திங்களை. 
வேய்ச் த சடிலப்பெருமான்‌ - சூடிய சடைக்‌ கடவுளான சிவபெரு 
மான்‌. பிள்ளை - புதல்வன்‌. காவிமலை - இருமலை. அருள்தந்த - 
அருள்கொடுத்த. கந்தன்‌ - யாவர்க்கும்‌ பற்துக்கோடாயெவன்‌ : 
உமையம்மையால்‌ ஆறு வடிவங்களும்‌ ஒன்றாகச்‌ சேர்க்கப்பட்ட 


வன்‌. வாழ : வினையெச்சம்‌. (௧) 


அவையடக்கம்‌ 


பிள்ளைத்‌ கமிழாம்‌ பெரியபசுஞ்‌ செந்தமிழை 
இக்‌ தமிழாய்‌ விளம்பினேன்‌—எள்ளாறுமென்‌ 
- புன்மொழியைக்‌ காட்டிப்‌ புனிதத்‌ தமிழ்ப்புலவோர்‌ 
ஈன்மொழியை மேம்படுத்த நான்‌. 


௨ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(அ-ரை.) பசுந்தமிழ்‌ - இனிய தமிழ்‌. பசுமை - இளமை, 
இனிமை. வெள்ளைத்‌ தமிழாய்‌- எளிதில்‌ விளங்குர்‌ தமிழ்ச்சொற்‌ 
களாய்‌. எள்‌உறும்‌ என்புன்மொழி - இகழப்படும்‌ எனது அற்பச்‌ 
சொற்கள்‌. புனிதம்‌ - தூய்மை. மேம்படுத்த - மேன்மையுறச்‌ 
செய்ய. (௨) 


க. காப்புப்பருவம்‌ 
பிள்ளைத்‌ தமிழ்‌ பாடும்‌ இடத்‌.அ இரண்டாம்‌ திங்களில்‌ பிள்ளை 
யைக்‌ காக்க என்று திருமால்‌ முதல்‌ முப்பத்‌ துமுக்கோடி. தேவர்‌ 
எஈறாகப்‌ பல கடவுளர்‌ காக்க என நூலிற்‌ கூறுதல்‌ மரபு. 
[இர்‌ அற்குத்‌ திருமால்‌ வணக்கம்‌ முதற்கண்‌ கூறப்புகுக்தது 
என்னையெனின்‌, “மங்கலம்‌ பொலியும்‌ செங்கண்மாலே சங்கு 


சக்கரம்‌ தரித்தலானும்‌, காவற்‌ கடவுளாதலானும்‌ பூவினட்‌ புணர்‌ 
,தலாலும்‌?? என்பவாகலான்‌.] 


திருமால்‌ 
சீரார்‌ கமலத்‌ இருஈனற 
தெய்வப்‌ பிடியுங்‌ குறக்கொடியுஞ்‌ 
சேரும்‌ பெருமாள்‌ வேற்பெருமாள்‌ 
செந்திற்‌ பெருமாள்‌ மயிற்பெருமாள்‌ 


காரார்‌ குடுமித்‌ இருமலையிற்‌ 
கருணைப்‌ பெருமாள்‌ குகப்பெருமாள்‌ 
கந்தப்‌ பெருமாள்‌ முத்தொழிலுங்‌ 
காக்கும்‌ பெருமாள்‌ தனைக்காக்க 


பார்‌ஆ மிழையை த்‌ இருமகளைப்‌ 
பாரப்‌ புயத்‌தில்‌ திருமார்பிற்‌ 
,ப.இக்கும்‌ பெருமாள்‌ வேயின்‌ இசை 
பாடும்‌ பெருமாள்‌ பசும்பெருமாள்‌ 


ப்‌ 


காப்புப்பருவம்‌ [அ 


ஆரா அமுதங்‌ கடைந்தமரர்க்‌ 
கருளும்‌ பெருமாள்‌ இகிரிசங்கம்‌ 
அணியும்‌ பெருமாள்‌ மு.கலை தடிக்‌ 
தானை காத்த பெருமாளே, 

(அ-ரை) கமலத்திறா ஈன்ற தெய்வப்‌ பிடியும்‌ குறக்கொடி 
யும்‌ - செர்தாமரை வாழ்‌ இலக்குமி பெற்ற மகளிர்‌ அமிர்தவல்லி, 
சுர்தரவல்லி என்பவர்‌ பின்‌ தெய்வயானை, வள்ளி என்னும்‌ பெய 
'மோடு பூவுலகில்‌ முருகனை மணர்துகொண்டனர்‌. பெருமாள்‌ - 
(பெருமையை ஆளுதலுடையவர்‌. முத்தொழில்‌ - படைத்தல்‌, 
காத்தல்‌, அழித்தல்‌, பார்‌ஆயமிழை - பூமகள்‌. புயம்‌ - தோள்‌. 
வேயின்‌ இசைபாடும்‌ - வேய்ங்குழல்‌ வழி இசையைப்‌ பாடுகன் த. 
ஆரா - உண்ணா. திசிரி - சுதரிசனம்‌ என்னும்‌ சக்கரம்‌. தடிர்து - 
கொன்று, ஆனை - கயேர்‌ திரன்‌ என்னும்‌ யானை, (௧) 


சிவபெருமான்‌ 


வேறு 
வன௩இ அணுகு சிறுபிறை இதழி 
வளர்சடை முடியின்‌ மீதினில்‌ சேர்‌,த,திய 
வர தனை நடன பரதனை இமய 
மடமயில்‌ தழுவும்‌ வாமனைப்‌ பாற்கடல்‌ 
வரமுனி மதலை அழஅருள்‌ புரியும்‌ 
மழவிடை உடைய பாகனைக்‌ கார்க்கடு 


மணிமிட றொளிரும்‌ அமலனை ஈமனை 


வதைசெய்‌,த சரண மாமலர்ச்‌ சேர்ப்பனை 


இனிமுனி வரர்கள்‌ தவமுயல்‌ இடமு 

மினியபண்‌ மொழியும்‌ ஆரணக்‌ கூட்டமும்‌ 
இருநில வனிதை முலையணி தரளம்‌ 

எனவிழும்‌ அருவி நீர்உகத்‌ தூற்றிய 
இயல்பெறு வளமை பழமையும்‌ உடைய 

எழில்வரை எழிலி தோயுமுக்‌ கோட்டினில்‌ 
'இல௫யை பலவின்‌ கிழலமர்‌ கடவுள்‌ 

எழுதிய சடையில்‌ ஈசனைப்‌ போற்றுதும்‌ 


> திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அன கனை எமது குலகுரு பரனை 

அருள்பெறும்‌ அமரர்‌ சேனையைக்‌ காத துமுன்‌ 
அடையலா மனது படபட படென 

அடலயில்‌ நடவு வீரனைக்‌ கார்த்திகை 
அழகிய புளக களபமென்‌ முலையின்‌ 

அமுதுணும்‌ இனைய பாலனை த்‌ இர்‌.த்‌.தனை 
அருமறை முடியில்‌ நட.மிடு பரனை 

அறுமுக குகவி சாகனை த்‌ தேர்ப்பொலி 


இனகரர்‌ ஒருபன்‌ னிருவரும்‌ ஒளிகள்‌ 

இகழ்உடு பதியும்‌ ஏகுதற்‌ கேக்குறு 
சிகரியின்‌ அழகு சின கர மருவு 

இரும ளெயிலின்‌ மேற்றிசைப்‌ பாற்படு 
தெரிவையர்‌ எழுபெண்‌ அரசியர்‌ தமது 

இருவருள்‌ புரியும்‌. வாவியிற்‌ பூ.த.இடு 
தினமொரு குவளை மலர்‌ கனை ௨ தவு 

இருமலை விசய வேலனைக்‌ காக்கவே. 


(அ-ரை.) வன௩தி-அழயெ கங்கையாறு. இதழி-கொன்றை... 
ஈடன பமதனை - பரத நாட்டியம்‌ ஆடுபவனை. வாமன்‌ - அழகன்‌. 
வரமுனி மதலை-வட்டர்‌ மைத்துனர்‌ மகனான உபமன்னியர்‌. சண்‌ 
பிசைர்‌ தொருசேய்‌ இன்னும்‌ கலுழினுர்‌ தனைச்சொ டுப்பன்‌, மண்‌ 
பிசைச்‌ துண்ட மாயன்‌ மறித்திட வலியனல்லன்‌?? என்ற பாற்கடல்‌ 
திரண்டு வெள்ளிமலையாக நின்றது என்று பிரபுலீங்கலீலையில்‌ 
கைலாசகதியில்‌ வெள்ளிமலையைச்‌ இறெப்பித்த பாடலில்‌ இவ்‌ 
வாலாறு வருன்றது. கார்க்கடு - கரியவிடம்‌. அமலன்‌ - மல 
மற்றவன்‌. சரணம்‌ - அடி. அரணம்‌ - வேதம்‌. நிலவணிதை - 
பூதேவி. உக - சந்த. போற்றுதும்‌ - வணங்குவாம்‌. அடையலர்‌ - 
பகைவர்‌. அயில்ந£டவு - அயிற்படையைச்‌ செலுத்து. தீர்த்தன்‌ - 
தூயவன்‌. உடுபதி - சந்திரன்‌. ஏக்குறுதல்‌ - அச்சமடைதல்‌. 
னகரம்‌ - கோயில்‌. வாவி - தடாகம்‌. விசயவேலன்‌ - வெற்றி 
வேலன்‌. ' இிருமலைமுருகன்‌ ஒரு பெரும்‌ சிறப்பை நாடொறும்‌ 
தவறாது பூக்கும்‌ ஈறுமலர்க்குவளையே நவிலும்‌. (யூ 


காப்புப்பருவம்‌ இ 
உமையம்மை 


வேறு 


கிறம்வ ளர்‌த்இடு நீலிசொற்‌ பா.க்‌.தரு 
நிமலி மட்டவிழ்‌ தாமரைத்‌ தாள்‌ துணை 
நினைப வர்க்கருள்‌ கோமளக்‌ கோல்தொடி. 
நிலைமை பெற்றிரு நாழிநெற்‌ சேர்‌ த்துல 


கறம்வ ளர்‌த்தவள்‌ தரயபொற்்‌ கோட்டிம 
அசல புத்திரி யாமளை கார்த்திகை 
அருளு டைக்குழல்‌ வாய்மொழிப்‌ பார்ப்பதி 
அடியி ணைப்புகழ்‌ தானெடுக்‌ தேத்துதும்‌ 


மறம்வ ளர்‌,த்‌,தநி சாசரச்‌ ற்றர்கள்‌ 
வலிதொ லைத்தசு ரேசனைத்‌ தாக்கியோர்‌ 
மயில்‌ நட த.திய வீரனைச்‌ சூர்ப்பகை 
மறவ னைக்கஇிர்‌ வேலனை த கேக்குற 


அறம்வ எர்‌.க்‌.தச வாகமப்‌ பாற்கடல்‌ 
தனைம இத்த,தி லேஎடுத்‌ தூற்றிய 
தெருள்‌ ஒழுக்கமு இசனுக்‌ கூட்டிய 
இரும லைக்குரு நாதனைக்‌ காக்கவே. 


(௮- ரை.) சொற்பா - சொல்லால்‌ ஆகிய பாடல்‌. மட்டு - 
தேன்‌, மணம்‌. கோமளம்‌ - இளமை. சோல்தொடி - கோலில்‌ 
அமைத்துச்‌ செய்யப்படும்‌ தொடி, அல்லது அழயெ தொடி; 
தொடி - வளை ; தொடுச்சப்படுவது என்னும்‌ பொருட்டு. கோடு - 
கம்‌. இமாசலபுத்‌இிரி - இமயமலையரசன்‌ புதல்வி, பார்வதி. 
யாமளை - பச்சை வடிவாள்‌. குழல்வாய்மொழி - இருக்குற்றாலக்‌ 
திறைவி பெயர்‌. ஏத்துதம்‌ - போற்றுவம்‌. £ீற்றர்கள்‌ - கோபி 
கள்‌. மறவன்‌ - வீரன்‌. தெருள்‌௮மூது - தெளிர்த அவியாகய 
அமுதம்‌. செந்தமிழ்ச்‌ சிவாகமத்‌ திருப்பாற்கடலைக்‌ கடைந்து 
அதிலிருர்தெழுந்த ஆராஅமு.தினை அப்பனாயெ சிவபெருமான்‌ 
இருச்செவிக்‌ கூட்டிய இருமலைமுருகன்‌. (௨) 


௬ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


உச்சிப்பிள்ளையார்‌ 
வேறு 


சுரரை வளைத்துத்‌ தலைமிசை குட்டித்‌ 
தொகைலோகக்‌ காப்பினர்‌ 
தொழிலை அடக்கிக்‌ கொடுமை செலுத்தித்‌ 
கொலையாமைக்‌ தேக்கொடு 


செருவில்‌ எஇர்த்துப்‌ பொருத தயி.த்தியத்‌ 
திறலானைப்‌ போர்ப்புரி 
இருமலை யுச்சிக்‌ கணபதி பற்பச 
சறுதாளைப்‌ போற்றுதும்‌ 
அரவு பிடித்துச்‌ சடை௮ணி கொற்றக்‌ 
குரனார்கண்‌ தீப்பொறி 
அறுவகை முற்றிச்‌ சரவண முற்றிட்‌ 
டடியாரைக்‌ காத்தொரு 
பிரணவ நுட்பப்‌ பொருளை விரித்துப்‌ 
பிரமாவை,த்‌ தாக்கிய 
பிரச மலர்க்கண்‌ குவளை மலைக்குள்‌ 
பெருமாளைக்‌ காக்கவே, 


(அ-ரை.) தயித்தியர்‌ - அசுரர்‌, இதிமைர்தர்‌. தேக்கு - 
தடைபண்ணு. கண்பொறி - கண்ணினின்‌ றம்‌ பிறந்த த. பிரசம்‌ - 
தேன்‌. பிரணவம்‌ - ஓங்காரம்‌. செந்தமிழ்‌ ஒங்காரமே இயற்கை 
ஓங்காரமாகும்‌ வரிவடிவின்சண்‌ அதன்‌ எழுத்தும்‌ ஐந்து. அவை, 
அ, உ,ம்‌, விந்து சாதம்‌ என்ப. (௪) 


திருமகள்‌ 
வேறு 
இச்சைக்‌ இசைந்த வரங்கொடுக்கும்‌ 
எங்கள்‌ குவளை த்‌ இருமலையை 
ஏத்தும்‌ அடியார்‌ விட்டகத்தில்‌ 
எங்கோன்‌ மாமன்‌ மார்பகத்துற்‌ 


காப்புப்பருவம்‌ ளா 


பச்சைப்‌ பசுந்தாள்‌ செங்கமலப்‌ 
பனிப்பூம்‌ பொகுட்டில்‌ குடியிருக்கும்‌ 
பவள க்‌ துருவக்‌ திருமடநைத 
பாகத்‌ துணையைப்‌ பணிக்துடுவாம்‌ 


கொச்சைக்‌ குறவர்‌ குலசசிறுமி 
குமரி குறத்தி பசுகிறத்து 
கொங்கைக்‌ குவட்டிற்‌ குடைந்துமற்றக்‌ 
குவட்டுக்‌ கிரியைத்‌ தகர்‌. க துழக்குஞ்‌ 
செச்சைப்‌ புயபூ தரக்‌. கழகன்‌ 
செழிக்கும்‌ இருச்சண்‌ முகக்‌ தழகன்‌ 
செவ்வேல்‌ _௮ழகன்‌ பண்பைககர்ச்‌ 
செவ்வேள்‌ பனுவல்‌ கழைக்கவே. 


(அ-ரை.) வீட்டகத்தில்‌ - வீட்டில்‌, பசுர்தாள்‌ - இளம்‌ 
தண்டு. உருவம்‌ - வடிவம்‌. குவடு - கெரம்‌, முடி. தகர்க்து உழச்‌ 
கும்‌ - பேர்த்‌ தச்‌ கலக்கும்‌. செச்சை - செஞ்சார்‌ தின்‌ குழம்பு. புய 
பூதரம்‌ - தோள்மலை. (௫) 


நாமகள்‌ 


உதரத இடையின்‌ உலகொடுககி 
உமிழ்ந்தோன்‌ இருவர்க்‌ கொருகொழுஈண்‌ 
உந்தி மலரின்‌ வந்துதித்த 
ஒருகான்‌ முக்தன்‌ இருமனையாள்‌ 


அதரச்‌ சிவப்பி குழல்விழிகள்‌ 
அழகு கறுப்பி உடலிடம்பூண்‌ 
ஆடை முறுவல்‌ வெள்ளைநிற. 
தம்மை வாணி பதம்பணிவாம்‌ 


மதுரக்‌ கவிதை மழைபொழியும்‌ 
வரத அருண கஇரிமேகம்‌ 
வழங்குந்‌ தமிழ்மா ரியில்தோய்ந்து 
வளர்பன்‌ னிருபொன்‌ வரையின்மிசை 


௮ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கதிர்கித்‌ தலமும்‌ செம்மணியும்‌ 
கடம்பும்‌ குரவும்‌ வள்ளிகொங்கை 
களபப்‌ புழுகும்‌ கமழ்ந்‌ இலகும்‌ 
கந்தன்‌ கவிதை செழிக்கவே. 

(அ-ரை) உதரம்‌ - வயிறு, உலகு ஒடுக்கி உமிழ்க்தோன்‌ - 
ஊழிக்‌ காலத்து வெள்ளத்தில்‌ பூமியை உண்டு வற்றினபின்‌ 
உமிழ்ந்த திருமால்‌, இருவர்க்கு ஒரு கொழுஈன்‌ - சீதேவி பூதேவி 
யாயெ இருவர்க்கும்‌ ஒப்பற்ற காயகன்‌. உர்திமலர்‌ - கொப்பூழாகிய 
தாமரை. அதரம்‌ - உதடு. குழல்‌ விழி கறுப்பு - கூர்தலும்‌, கண்‌ 
ணும்‌ கறுப்புநிறம்‌. உடலிடம்‌, பூண்‌, ஆடை, முறுவல்‌ - இவை 
வெண்ணிறம்‌. கவிதை - சவி, வரத அருணூரி மேகம்‌ வழங்கும்‌ 
தமிழ்‌ மாரியில்‌ தோய்க்து - மேலான அருணூரிகா தனாயெ மேகம்‌ 
பொழியும்‌ தமிழ்மழையில்‌ படிர்து. அஃதாவது இருப்புகழ்ச்‌ 
சந்தப்பாட்டில்‌ மடழ்ச்து. புழுகு - கத்தூரி. (௬) 


பிரமதேவன்‌ 


படினழுலகும்‌ படை கதுயிர்க்கும்‌ 
பலவேறுருவம்‌ படைத்ததிலே 
பரிந்துமுகபே தமும்படைத்துப்‌ 
பாராய்பனுவ லாட்டியென் று 
பகரஅதற்கு நிகராக 


முடியாவாணி அவன்படைக்கு 
முகங்கள்தோறும்‌ இருந்‌ இருந்து 
மொழியும்பே தங்‌ காட்டமின்னை 
முழுதுமகிழ்ந்‌ து நாவில்வை த்த 
முளரிப்பிரமன்‌ சரண்பணிவாம்‌ ; 


வடியாக்கடலைச்‌ சிறைபுரிந்து 
மழலைச்‌ச£தை சிறைமீட்ட 
மாயன் மருகன்‌ வச்சிரத்‌ கால்‌ 
மலையின்கிறையை,த்‌ தடிம்‌தவிண்ணோன்‌ 
மதலைசிறையைத்‌ தர்‌,த்தசுரக்‌ 


அவனின்‌. 


காப்புப்பருவம்‌ ௯ 


கொடியோனுடற்கே நான்குசிறை 
கொடு த்து௩ட,த்‌திக்‌ கொடியுயர்‌ த்த 
குமரக்கடவுள்‌ திருமலையில்‌ 
துடிகொண்டிருந்து விளையாடுங்‌ 
குரிசல்பனுவல்‌ தழைக்கவே. 


(அ - ரை.) படி - உலகம்‌, பூமி, பரிர்‌.அ - விரும்பி. பேதம்‌ - 


'வேறுபாடு, பனுவல்‌ - பாடல்‌. மின்னை - நாமகளை. முளரி - 


தாமரை. இறை புரிந்து - அணைகட்டி. சிறைமீட்ட - காவலிலிரும்‌ 
அம்‌ திருப்பிய. மலையின்‌ சிறை - மலையின்‌ இறகு. தடிர்த விண்‌ 
ணோன்‌ - வெட்டிய தேவேர்திரன்‌. மதலை ஹையைத்‌ தீர்த்து - 
சயர்தனைச்‌ ஹையினின்‌ ஐம்‌ விடுவித்து. குரிசில்‌ - ஆடவரில்‌ 
இறந்‌ தவன்‌. (௭) 


காளி 
வேறு 


பண்‌ அம்‌ பண த்தி இரி குலிகெள மு 
பாலைக்‌ இழத திநீலி 
பச்சைப்‌ பசுங்கமாரி கொற்றப்‌ பெரும்படைப்‌ 
பசாசுவே தாளம்‌உடையாள்‌ 
கண்ணன்‌ இருக துணைவி கைச்சக்‌ கரக்கெளரி 
1. கல்வா கனக்கபாலி 
கஇகொடுச்‌ தாளும்‌என்‌ இருமலைக்‌ காளிசெங்‌ 
கமலசர ணம்பணிகுவாம்‌ 


வண்ணம்‌ கணுத்திரு மேனியொரு பாதியின்‌ 


வடிவக்‌ கருங்கடலின்கீர்‌ 
மட்டுமிஞ்‌ சிப்பெருி அப்புறச்‌ செம்மையில்‌ 
வழிந்தொழுகும்‌ வாறி தனவே 
நண்ணும்‌ இருக்கந்த ர,த்தில்விடம்‌ வைத்‌ தருளும்‌ 
௩கர்‌ஈசர்‌ மார்பிலணியும்‌ 
நாமவெள்‌ ஊைப்பொடிப்‌ புழு, தஆ டுங்குமர 
நாயகன்‌ கவிபெருகவே. 


௧௦ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(௮- ரை.) அம்பணத்தி - துர்க்கை. பாலைக்கிழத்தி - பாலை: 
நிலத்‌ தலைவி; இழவன்‌ ஆண்பால்‌. துணைவி - உடன்‌ பிறந்தாள்‌... 
கமல சரணம்‌ - தாமரை அடிகள்‌. மட்டும்‌ - அளவும்‌. கரந்தரம்‌ - 
கழுத்து. (2) 


வள்ளிதேவயானை, கன்னீமார்‌, சத்தமாதர்கள்‌ 
வேறு 
திருவிற்‌ கிறையும்‌ குறவர்களும்‌ 
தவளக்‌ களிறும்‌ செம்மானும்‌ 


தலைமை பெறவம்‌ து.இத்‌.தருளுந்‌ 
தாய்மார்‌ இருவர்‌ சரண்போற்றி 


மருவிட்‌ டொழுகும்‌ பைங்காவி 
வாவிக்‌ கரையின்‌ மேவுகன்னி 
மார்கள்‌ எழுவர்‌ ௪,த்‌தகுல 
மாதர்‌ இவர்கள்‌ சரண்பணிவாம்‌ 


துருவைப்‌ பரியிப்‌ பேரடலை,த்‌ 
துணைவன்‌ கரத்தால்‌ துடை த்தேதின்‌ 
சூரைக துடைத்தங்‌ கவன்செனன தீ 
துயரைத்‌ துடைத்துச்‌ சொல்‌ அவுணர்‌ 


கருவைக்‌ துடைக்கோர்‌ அ௮யிராணி 
கண்ணீர்‌ துடைத்து மெய்யடியார்‌ 
கவலை துடைத்த தஇிருமலையிற்‌ 
கந்தன்‌ கவிகை விளங்கவே. 


(அ- ரை.) தருவிற்கு இறை - இர்திரன்‌. தவளக்‌ களிறு - 
ஐராவதம்‌. தாய்மாரிருவர்‌ - வள்ளிதேவ யானையாகிய இருவர்கள்‌. 
காவி வாவி - நீலோற்பலக்குளம்‌. கன்னிமார்கள்‌ எழுவர்‌ - அபி 
சாமி, இர்‌திராணி, கவுமாரி, காளி, மாராயணி, மகேசுவரி, வராகி 
என்னும்‌ எழுமாதர்கள்‌ :  அருவைப்பரி - செம்மறியாடாகய 
வாகனம்‌. செனனத்துயர்‌ - பிறவித்‌ துன்பம்‌. ௧௫ - கருப்பம்‌, 
துடைத்து - அழித்து. (௧) 


காப்புப்பருவம்‌ கக. 


வீரபத்திரர்‌, வயிரவர்‌, சரஸ்தா, அட்டவசுக்கள்‌, ஏகாதச 
ருத்திரர்‌, அசுவினி தேவதைகள்‌, சந்திரன்‌, ஆதித்தர்‌, 
பதினெண்கணம்‌, சப்தரிஷிகள்‌ 


வேறு 
வட்ட நில,த்தொ டடுக்குல கத்துள 
வஞ்சம்‌ ஒழிந் திடவே 
மலைதக ரும்படி. மயில்நட வுஞ்சிறு 
ம.குலையை எந்‌தையையே 
சிட்டர்கள்‌ உத்தம பத்தி மிகு த்‌ திடு 
சிந்தை மகிழ்ந்‌ இடவே 
இருமலை யின்குவ டதனில்‌ உறைந்தருள்‌ 
சிவசுத கந்‌ தனையே 


துட்டன்‌ மக,த்தை உழக்கிய விக்ரம 
அம்மி நிரம்பியசர்‌ 
தொலைவு இண்‌ இறல்‌ வயிரவர்‌ இம்பர்கள்‌ 
தொழுமணி கண்டனுமே 


அட்ட வசுக்கள்‌ உருத்திரர்‌ மருத்துவர்‌ 
அம்புலி செங்கதிரோன்‌ 


அருள்பதி னெண்கண முனிவர்‌ புரந்குரன்‌ 
அமரர்‌ புரந் திடவே. 

(௮ - ரை.) அடிக்கு - ஒன்றின்மேல்‌ ஒன்று அடுக்கப்பட்‌ 
டிருப்பது. வெசுதகர்தன்‌ - வெ குமாரனாகிய முருகன்‌. அட்டன்‌- 
தக்கன்‌. இம்பர்கள்‌ - இவ்வுலகத்‌ தள்ளவர்கள்‌. அட்ட வசுக்கள்‌ - 
எண்வகை வசுக்கள்‌ :--அனலன்‌, அணிவன்‌, ஆபன்‌, சோமன்‌, 
அரன்‌, துருவன்‌, பிரத்‌தியூடன்‌, பிரபாசன்‌ புரந்தரன்‌ - இந்திரன்‌. 
அமரர்‌ - தேவர்‌. (௧௦). 


௨. செங்கீரைப்பருவம்‌ 


[இருகையும்‌, முறந்தாள்களும்‌ ஊன்‌ றித்‌ தலைறியிர்த்தி ஆடும்‌ 
பருவம்‌. இஃது ஐர்தார்‌ திங்களில்‌ நிகழ்வது. ] 


மனத்தினில்‌ நினை த்துருகும்‌ உத்தமர்‌ உள,த்‌தின்மிசை 
மங்கா த வே கழுடிமேல்‌ 
மயிற்பரி இருப்பொலி புற த்தென தகத்தினொடு 
வன்போரின்‌ மேடமிசையே 


புனற்சடை முடிக்கடவுள்‌ அற்புத மடிக்குள்‌்உமை 
பொங்கார மார்பு,தனில்நீ 
பொருப்பினை முதற்சிறை அறுத்தவிச யத்‌. இனொடு 
பொன்றாத தேவர்‌ தலைமேல்‌ 


அன ததினை உயர்‌,த்தவன்‌ முடிக்‌ தலை யினிற்சரர்கள்‌ 
அன்பான வாறு தலைமேல்‌ 
அனிச்சமும்‌ உருத்‌திய பகச்சிறு குறச்சிறுமி 
அம்பாகு நீலவிழியாள்‌ 


இணைக்க, இர்‌ வன தீதிலும்‌ மலர்ச்சரணம்‌ வைத்‌ தகுக 
செங்கீரை ஆடி.யருளே 
இருகளெரும்‌ உற்பல மலர்‌ த.இரு மலைக்குமர 
செங்கீரை ஆடியருளே. 


(அ-ரை.) வேதமுடிமேல்‌ - மறையுச்சியில்‌. மேடமிசை - 
ஆட்டின்மேல்‌. பொன்றாத - அழியாத. அனத்தினை உயர்த்த 
வன்‌ - அன்னப்‌ பறவையைக்‌ கொடியில்‌ எழுதியுயர்‌ த்தவனாயெ 
பிரமன்‌. உருத்திய - அழுத்‌ திய. (௧௧) 


கூராடும்‌ வேல்விழிகள்‌ குழையில்‌ ஆடக்குழைகள்‌ 
கொண்டாடு கோளில்‌ ஆடக்‌ 
குஅவியர்வு இருநு,தற்‌ சிலையில்‌ ஆடச்சுட்டி 
கூடத்து வண்டாடவே 


ட கட 


பண்பாக த்‌ பப வளியை 


செல்€ைப்பருவம்‌ 


வாராடு பொன்மார்பின்‌ மாலைஆ ட,த்தரள 
மாலையொடு சேலைஆட 
மலசாடு செங்கை கனில்‌ வெள்வளைகள்‌ ஆடகின்‌ 
மனதுநின்‌ றநூசல்‌ஆடத்‌ 
காராடு மைக்குழல்‌ சரிந்தாட வல்லிஇடை 
குள்ளாட நகையாடியே 
அளிராடு கற்பகச்‌ சோலையிற்‌ பந்காடு 
தனியானை முலையான மேற்‌ 


சீராடு மான்ம கச்‌ சேறாடும்‌ ஒருகளிறு 
செங்கீரை ஆடியருளே 
திருக்களரும்‌ உற்பல மலர்‌,த்திறு மலைக்குமர 
செங்கீரை ஆடி.யருளே. 


(அ- ரை.) கூர்‌ ஆடும்‌ - கூர்மை பொருந்திய. குறுவியர்வு- 
றுவியர்வை. ஈகை அடி - இரித்து. தனியானை முலையானை - 
ஒப்பற்ற தெய்வயானையம்மையின்‌ முலையாயெ யானைகள்‌. சேறு- 
குழம்பு. (௧௨) 


மங்காத கற்பகக்‌ காவினில்‌ செந்‌ னையின்‌ 
வனசர மிசைப்பிறந்து 
வண்மைச்‌ செழுஞ்சர வணப்பொய்கை நதிசரமும்‌ 
வாழவே தவமுயன்று 
பொங்கார முங்குரவும்‌ நீபமுஞ்‌ செச்சையும்‌ 
பூங்குவளை யும்கோடலும்‌ 
பூதீதுப்‌ பொலிந்‌ கழகு வாய்‌,க்‌ இலகு பன்னிரு 
புயக்கிரி சர, த்பைகமேவுங்‌ 
கொங்கார்‌ கஅப்பிளங்‌ குஞ்சரியும்‌ மஞ்சரிக்‌ 
கோகைக்‌ குறப்பிடியுமே 
குணபேத மில்லா இடத்இனும்‌ வலத்தினுங்‌ 
கூடப்‌ பிணைக்கநடுவோர்‌ 
சிங்கார வச்ரெத்‌ தூண்போல்‌ இருப்பவன்‌ 
செங்கீரை ஆடியருளே 
இருக்கிளரும்‌ உற்பல மலர்‌, தீதிரு மலைக்குமர 
செங்கீரை ஆடியமாளே, 


௧௪ * இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(அ-ரை) வனசரம்‌ - பெருங்காடு. ஆரம்‌ - சந்தனம்‌. 
கோடல்‌ - காந்தள்‌. மஞ்சரி - பூங்கொத்து. பிணைக்க - சேர்ச்‌ 
கப்பட. வச்சிரம்‌ - வயிரம்‌. (௧௩) 


கொந்துகமழ்‌ சரவணப்‌ பொய்கையின்‌ மருங்கில்‌ இரு 
கோட்டொருவெள்‌ ஏற்றிலேறிக்‌ 
கூர்மமுக்‌ கையனும்‌ தையலும்‌ திருவுளங்‌ 
கூடக்‌ கசிந்துருகியே 


வந்துமக வாறுருவும்‌ ஓருருவம்‌ ஆகவே 
மங்கைபார்ப்‌ பதிஎடுத்து 
மடியில்வைக்‌ துச்சியின்‌ முகந்துபுற நீவிமணி 
வாய்‌ தோறும்‌ முத்தமிட்டே 
இந்துமுக மண்டலக்‌ துமைமங்கை கொங்கையின்‌ 
இழிந்தொழுகு பாலைவள்ள த்‌ 
ேதந்திக்‌ கொடுக்கக்‌ குடிக்கும்‌௮ப்‌ போதுபனி 


ரண்டுகடை வாயின்வழியே 


இந்திவழி கன்றதென முத கணியு மார்பனே 
செங்கீரை ஆடியருளே 
தருக்கிளரும்‌ உற்பல மலர்‌ ததிரு மலைக்குமர 
செங்கீரை ஆடியருளே. 

(அ-ரை) மருங்கு-பக்கம்‌. கோடு - கொம்பு. ஆனு உருவும்‌- 
ஆறு வடிவமும்‌. முகந்து - மோர்து. புறம்நீவி - முதுகைத்தடவி, 
இந்து - சந்திரன்‌. இழிந்து - இறங்கி. வள்ளம்‌ - கண்ணம்‌, 
பன்னிரண்டு வாயின்வழி சிக்தம்பால்‌ முத்துப்போன்றது என்க, 
கால்பெயா்‌ த்‌ தசைநடைக்‌ கொண்டுஈளி ன ததிலை 

கறித்துக்‌ குதட்டுமேதி 
கன்றுக்‌ கிரங்கிக்‌ கனை தூதுநீர்‌ விட்டுமுற்‌ 
கால்வாரி நின்‌ அழுலையின்‌ 


பரலுகுகி இட௮.து பரந்தோடி. முப்பழப்‌ 
பங்கச்‌ செழுங்கழனியிற்‌ 
பரய்ந்தொழுக அதனிடை கிடந்து சேறாடும்‌ 
பருங்கரும்‌ பகடுபூட்டிச்‌ 


செங்கீரைப்பருவம்‌ ௬௫ 


சாலடிக்‌ துழும்‌உழவர்‌ மார்பினில்‌ கோளினில்‌ 
தலைதொறும்‌ முகங்கடோறும்‌ 
களிரடிப்‌ பிடிகடைச்‌ சாதிக்‌ கடைகியர்கள்‌ 
குங்கள்நய னங்கள்போலச்‌ 
'சேல்குஇக்‌ குந்‌ திருப்‌ பண்பைகக ராஇபது 
செங்கீரை ஆடியருளே 
இருக்கிளரும்‌ உற்பல மலர்த்தரு மலைக்குமர 
செங்கீரை ஆடி.யருளே. 


(அ-ரை.) ஈளினம்‌ - தாமரை. கறித்து- கடித்து. மேதி- 
"எருமை, உகுத்திட - சொரிய. பங்கம்‌ - சேறு. கரும்பகடு - 
ரிய எருமைக்கடா அல்லது கரிய எரு. பிடிசடை-பெண்யானை 
சடையையுடைய. கடைசியர்கள்‌ - உழத்தியர்கள்‌. ஈயனங்கள்‌ - 
கண்கள்‌. பண்பை ஈகர்‌- இக்‌ காலத்துப்‌ பண்பொழில்‌ ஈகர்‌ 
என்னு வழங்கப்படுவஅ. திருக்ளெரும்‌-அழகு விளங்குகின்ற. (௧௫) 


வேறு 
இனமுனி வரர்கள்‌ குருமுனி குருபரன்‌ 
என்றே கொண்டாடும்‌ 
இவைஅவ ரொடுபொரு பகைநிச சரர்பதி 
எங்கே என்றேகி 
மனவலி புயவலி படைவலி தவவலி 
மஞ்சா ருஞ்சூரன்‌ 
மதலைகள்‌ துணைவர்கள்‌ கையுடன்‌ அவனுடல்‌ 
வன்பா ரம்‌ இர 
நனைமலர்‌ சதறியும்‌ அரிஅயன்‌ முதலினர்‌ 
நண்போ டும்பாட 
நகைமணி வளையணி கர,கல வயிறொடு 
நம்பா சங்கராமா 
இனகரர்‌ விழியையும்‌ அருள்செயும்‌ ஒருமணி 
செங்கோ செங்கீரை 


இருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை, 


௧௬ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(அ-ரை.) நிசெரர்பதி - சூரபதுமன்‌. மதலைகள்‌ - குழர்‌ 
தைகள்‌. (௧௬) 


பசை அனு நெஞ்சுடை அவுணர்‌ பெரும்படை 
பஞ்சாய்‌ நொந்ே தழு 
பரவையின்‌ மிசைபுக அலைகெட வடகிரி 
பந்தாய்‌ நின்றாட 
விசையின்‌ நொறுங்கிய இகிரி நெடுங்கிரி 
விண்டே செந்தூளாய்‌ 
விடவிட அரவொடு கமடமு மசைவுற 
வெந்த யும்காலும்‌ 
இசைபெனு மண்புனல்‌ வெளியுடன்‌ ஐந்தெனும்‌ 
எண்பூ தம்சோர 


இமையவர்‌ முனிவர்கள்‌ துயரொடு மழெஇ 
ரண்டோ டொன்றேழு 


சைசழ லும்படி. மயில்நட வும்பதி ்‌ 
மு லுமபடி ம. 
செங்கோ செங்கீரை | 


இருமலை அறுமுக சரவண பவகுக 
்‌ செங்கோ செங்கிரை. 


(அ-ரை.) பசை - பற்று, பரவையின்மிசை - கடலில்‌, 
விண்டு - பிளந்து. விடஅரவு - ஈச்சுப்பாம்பு. கமடம்‌ - ஆமை, 
தீ கால்‌ மண்‌ புனல்‌ வெளி:- இவை ஐம்பெரும்‌ பூதங்கள்‌. ஈடவும்‌ - 
செலுத்தும்‌. செங்கோ செங்ரை:- என்பது செய்‌€ரை ஆடியருள்‌ 
என்பதன்‌ மரூ௨. (௧௭) 

கொந்து கமழ்ந்திடு குஞ்சிய மூவிரு 
குலமணி மெளலிகளும்‌ 
கோக நகங்களொர்‌ ஆனு மலர்ந்தன 
குளிரும்‌ இருமுகமுஞ்‌ 
சந்த மணங்கமழ்‌ கந்தர மும்கிரி 
கண்டிய இண்புயமும்‌ 
தனிஅயி லும்கர தலமும்‌ இலங்கிய 


சந்துறு நடமார்பும்‌ | 


செற்கீரைப்பருவம்‌ கன 


தொந்தி தருஞ்சிறு பண்டியும்‌ மேலணி 
சுந்தர அரைஞாணும்‌ 
துகிலும்‌ பரிபுர பதமும்‌ கொடுதுயர்‌ 
தொலையும்‌ படி.அடியார்‌ 


சிந்தையின்‌ நின்று நடம்புரி யுங்குக 
செங்கோ சேங்கரை 


இருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை. 


(அ-ரை.) கொர்து-கொத்கு, பூக்கொத்து. குஞ்ச-ஆண்‌ 


மயிர்‌. கோகநகங்கள்‌ - தாமரைகள்‌. மலர்ச்தன - விரிர்தவை 
போல்‌. தண்டிய - விலச்யெ. இலங்கிய சந்து - விளங்‌ அழகு. 
தொலையும்படி. - கெடும்படி. (௧௮) 


மகரக கடலிற்‌ கடுவிட முண்டவன்‌ 
வளையா வலியாலு 
மாயக்‌ காலுக்‌ குடைபட்‌ டுருளா 


மணிமுடி பெறலாலும்‌ 


நிகரொப்‌ புவமை இலாத ௪,.தந்தர 
நீவிளை யாடியகாள்‌ 
நெரிபட்‌ டடி.பட்‌ டுன்னால்‌ நிலைகுலை 
யாதுவி ளங்கிய தால்‌ 
தகரக்‌ கருமைக்‌ கோலை ௮ ரம்பையர்‌ 
தயவுஅு கொழுநருடன்‌ 
தடவட வரையினும்‌ இவைபெரி தெனவே: 
தங்கி இருக்‌ே தகுஞ்‌ 
சிகரிப்‌ பண்பைக்‌ இருக ரதிபதி 
செங்கோ செங்கீரை 
இருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை. 


(௮-ரை.) விடமுண்டவன்‌-சிவபெருமான்‌. மாயக்காலுக்கு 
உடைபட்டு - மாயக்காலுக்குத்‌ தோற்று. சகரம்‌ - மயிர்ச்சார்து... 
(௧௯), 


தி. மு.பி__2 


௧௮ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


காயொடு பூவொடு கனிஉறு மாவுவ்‌ 
கண்டம்‌இ ரண்டாகக்‌ 
கண்டகர்‌ நெஞ்சம்‌ உலைந்துகு லைந்து 
கலங்கி மலங்கி அழப்‌ 
பேயொடு காளி நடஞ்செய உம்பர்‌ 
பிழைத்தோம்‌ என்றாடப்‌ 
பேருல குய்ந்து சராசர கோடி. 
பிராணி தழைத்தாட,த்‌ 


தாயொடு கமரும்‌ இலாத ௮.8 தன்‌ 
தழல்விழி வழிதோன்‌ நித 
தண்டிய அண்டம்‌ நிரம்பிய காலின்‌ 
குலைஒரு வாகனமாய்‌ க 
இயொடு நீரொடும்‌ வரும்‌இடி. ஏறே 
செங்கோ செங்கரை 
இருமலை அறுமுக சரவண பவகுக 
செங்கோ செங்கீரை, 
(அ-ரை) மா-மாமரவடிவினன்‌ ஆன சூரபதுமன்‌. உலைக்து- 
கெட்டு. மலங்‌இ - கலங்கி. உம்பர்‌ - தேவர்‌. தண்டிய அண்டர்‌- 
வருத்தமடைந்த தேவர்கள்‌. இடியேறு - ஆண்‌இடி. (௨௦) 


௩. தாலப்பருவம்‌ 


[கொட்டிலிட்டுக்‌ தாலாட்டும்‌ பருவம்‌ ; ஏழாம்‌ திங்களில்‌ நிகழ்‌ 
வது.] 


பண்டைக்‌ கொடிய இவினையும்‌ 
பழிக்குங்‌ குலமும்‌ நானெனும்‌ ஓர்‌ 
பகையும்‌ தீர்க்திட்‌ டிம்மையிலே 
பரிந்து மனது குழைந்துருகுக்‌ 
கொண்டைக்‌ தொலைமி னுடன்கூடி த்‌ 
தொனிக்க இனிக்கும்‌ இருப்புகழைச்‌ 
சொல்லிக்‌ துதிக்க ஈல்‌இயலாம்‌ 
தொலையா வாழ்வு கொடுத்‌ தருளி 


அண்ட, இறைவன்‌ பொன்முடிக்கும்‌ 
- அமலக்‌ கமலன்‌ மணிமுடிக்கும்‌ 
அமரர்‌ முனிவர்‌ கலைகளுக்கும்‌ 
அணியப்‌ பணியக்‌ கிடையாது 


தண்டைப்‌ பதத்தை எனக்களித்த 
தலைவா தாலோ தாலேலோ 

தாமக்‌ குவளை த இருமலைவித்‌ 
குகனே தாலோ தாலேலோ. 


(அ-ரை; சான்‌எனும்‌ - கான்‌ என்று சொல்லப்படும்‌ 
ஆணவம்‌. இம்மை-இப்‌ பிறப்பு. இனிக்கும்‌- இத்‌.இச்கும்‌. இயல்‌- 
இயல்பு, இலக்கணம்‌. ௮ண்டத்‌.து இறைவன்‌ - உலகத்‌ தலைவன்‌. 
அமலக்கமலன்‌ - குற்றமற்ற தாமரையிலிருச்கும்‌ ஈான்முகன்‌. 
அணிய பணிய - கூடவும்‌, வணங்கவும்‌. தாமம்‌ - ஒளி. (௨௪) 


மையற்‌ குறவர்‌ குற த்‌,நியரகண்‌ 
மருளு மடம்போய்‌,த்‌ தெருளெய்கு 
மான்கள்‌ பசியும்‌ மனப்பயமும்‌ 
மறந்து சுரந்த மடிப்பாலைப்‌ 


௨௦ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பையப்‌ பதுங்கும்‌ புலிப்பிணவின்‌ 
பறமுக்‌ கருத்‌ இக்‌ கொலைமறந்த 
பாரப்‌ புலிதன்‌ முலைப்பாலைப்‌ 
பன்றிக்‌ குருளைக்‌ கனிதூட்டக்‌ 
கையில்‌ கவணில்‌ பஇ.க்‌ தமணிக்‌ 
கல்லும்‌ உருகக்‌ கிளிகள்‌ இனை 
கவரா இருந்து க௫ந்துருகக்‌ 
கனிவாய்‌ ஆலா லம்புகலும்‌ 


தையற்‌ குறத்தி மனம்‌ உருக்குஞ்‌ 

சமர்த்தா தாலோ தாலேலோ 
தாமக்‌ குவளை த்‌ இருமலைவித்‌ 
குகனே தாலோ தாலேலோ, 

(அ-ரை.) மையல்‌ - மயக்கம்‌. மருளும்மடம்‌ - மயங்கும்‌ 
அறியாமை. தெருள்‌ - தெளிவு. சுரந்த - சொரிந்த. புலிப்பிணவு- 
பெண்‌ புலி. பறமுக்கு அருத்தி - குட்டிக்கு ஊட்டி. குருளை - 
குட்டி. இனைகவ.ராது - தினைக்கதிரைல்‌ கொள்ளாமல்‌. புகலும்‌- 
சொல்லும்‌. வள்ளி நாச்சியார்‌ இருமொழிமட்டிலா இனிமை 
வாய்ந்தது. கவணில்‌ வைத்த மணிக்கல்லுருகும்‌. தினைகவர 
வந்த இளி. கவரா திருக்கும்‌. (௨௨) 

நீடுங கருணை த இருவருளால்‌ 
நீதூ தனுப்ப விடைவாங்கி 
நெடிய கடலைக்‌ கடந்திலங்கை 
நீரில்‌ அழுந்தக்‌ க.இ.த்‌தவுணர்‌ 
கூடும்‌ ப திம கேந்திர த, இன்‌ 
குணபால்‌ காக்குங்‌ கயமுகனைக்‌ 
கொன்று சயந்தன்‌ சிறைச்சாலை 
குறுகிக்‌ குகஉன வரவுரைத்துச்‌ 


சூடு மகுடச்‌ சூரன்முன்போய்‌ த்‌ 
தூது பகரச சூரன்‌ எதிர்‌ 
சொல்லச்‌ சற வல்லையிலோச்‌ 
சுடர்ககோ புர ததால்‌ அயன்கொலுவைச 


தாலப்பருவம்‌ ௨௧ 


சாடும்‌ வீர வாகுதுணை த்‌ 
தமையா தாலோ தாலேலோ 
தாமக்‌ குவளைத்‌ இருமலைவித 
குகனே தாலோ தாலேலோ 


(௮ஏ- ரை.) விடை வாங்கி - உத்தரவு பெற்று, பதி- ஊர்‌. 
குணபால்‌ - ஒழ்திசை. கயமுகன்‌ - யானைமுகன்‌. சயர்திரன்‌ - 
இந்திரன்‌ மகன்‌. றே - கோபிக்க, (௨௩) 

செப்பா மோனப்‌ பரமசுகச்‌ 

செங்கைக்‌ கருநெல்‌ லியங்கனியே 
இருக்கார்‌.த்‌ இகைபார்ப்‌ பதிமுலைப்பால்‌ 
தேக்கும்‌ ஒருசெம்‌ பொற்குடமே 


கொப்பார்‌ குழைச்‌ிி குற ததிகொங்கைக்‌ 
குவட்டில்‌ அணியுஞ்‌ செம்மணியே 
குளிருஞ்‌ செழுங்கங்‌ கையில்பிறந்‌,த 
கோமே தகமே கூர்வடி வேல்‌ 


அப்பா அரசே உமைமடக்ை தக்‌ 
கருமைக்‌ குருந்தே கண்மணியே 
அமரர்‌ விருந்தே வுலகினுயிர்‌ 
அணைத்தும்‌ புரக்கும்‌ அருமருந்தே 
அப்பா விரதப்‌ பெருமான்சந்‌ 
குதஇுயே தாலோ தாலேலோ 
காமக்‌ குவளைத்‌ இருமலைவித 
குகனோ தாலோ தாலேலோ. 


(ஏ - ரை.) செப்பா - சொல்லமுடியாத. ௧௫ - கரிய, தேச்‌ 
கும்‌ - நிறையும்‌, தங்கும்‌. கொப்பார்‌ குழைச்‌ - கொப்பணிந்த 
காதுடையவள்‌. கோமேதகம்‌ - ஈவமணிகளுள்‌ ஒன்று. புரக்கும்‌- 
காக்கும்‌. ௪ர்த இ-தோன்றல்‌. (௨௪) 

கன்னங்‌ கரிய மால்‌இட,த்தே 

கலந்து விளங்கும்‌ தாணுவின மேல்‌ 
கண்ணில்‌ உதித்தோர்‌ ஆஅருவாய்க்‌ 
கால்மேலேறிக்‌ குளம்‌ புகுந்து 


௨௨ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மன்னும்‌ உயிருக்‌ கூயிராகி 
வடி.வொன்‌ மாகிப்‌ பலமுகமாய்‌ 
வளர வயலுஞ்‌ சோலையினும்‌ 
வாவிதோறும்‌ விளையாடி. 
அன்னம்‌ இருபால்‌ இருக்கஇசைந்‌ 
தார்க்கும்‌ வேலை நடத்‌ இமகிழ்ந்‌ 
தின்பு புரிந்து பரிந்துபுரிந்‌ 
இடுத்தோர்‌ பரவச்‌ சூர்‌ தடி.ந்துன்‌ 
தன்னைப்‌ பொருவும்‌ அனுமதி த்‌ 
தலைவா தாலோ தாலேலோ 
தாமக குவளை த இருமலைவி த்‌ 
தகனே தாலோ தாலேலோ. 

(அ-ரை) தாணு- ரிவன்‌. மன்னும்‌ உயிர்‌ - நிலைபெற்ற 
உயிர்கள்‌. ஆத்மா அழியாதது என்பது இத்தார்தம்‌. வாவி - 
குளம்‌. பரிந்து புரிர்‌து - விரும்பிச்‌ செய்அு. பொருவும்‌ - நிகர்க்‌ 
கும்‌. (௨௫) 

குமரன்‌ சரணம்‌ சரணமென் று 
கூறிச்‌ சுரர்கள்‌ சரண்புகுதக்‌ 
கொடியோர்‌ மன த்தில்‌ 'பயம்புகு,தக்‌ 
கொலையும்‌ களவும்‌ கெடி.புகுத 


அமரர்‌ உலகம்‌ ஒடி (OS 
அவுணர்‌ பதியில்‌ எரிபுகு,த 


அடையார்‌ உயிர்கள்‌ சொர்க்கமுடன்‌ 
அழல்வாய்‌ நரகம்‌ போய்ப்புகு கத்‌ 
அமிர்த அலையா ழியில்‌ அவுணர்‌ 
சோரிக்‌ கடல்போய்ச்‌ சுரந்துபுக,க்‌ 
துங்க வீர வாகுசொன்ன 
சொல்லுப்‌ புகுதாச்‌ சூரன்கெஞ்சில்‌ 
சமர வடி.வேல்‌ புகளறிந்த 
சதுரா தாலோ தாலேலோ 
காமக்‌ குவா க்‌ திருமலைவி த்‌ 
தககனே தாலோ தாலேலோ. 


தாலப்பருவம்‌ ௨௩. 


(௮ - ரை.) சரணமென்று - அடைக்கலமென்று. புகுத - 
புக. கெடி-அச்சம்‌. எரி - நெருப்பு. அடையார்‌ - பகைவர்‌. அழல்‌ 
வாய்‌ - திரிறைர்த. சமரம்‌ - போர்‌. (௨௬) 


வேறு 


மகுமலை துணைவா குறமகள்‌ கணவா 
வானோர்‌ கோமானே 
மலைமகள்‌ பு,தல்வா அறுமுக முதல்வா 


வாகா மேகாரா 


பதபரி புரனே முகவ௫ கரனே 
பாலா சிராளா 
படைபொர அசையா ரணமுக விசையா 
பாராள்‌ கூரேறே 


சிகமுனு குழகா ௮,திசய அழகா 
தேனே பாலாறே 
சிவகுல இலகா அவகுல கலகா 
தேவே சேயோனே 


௪தமகன்‌ மருகா இருமலை முருகா 

காலோ தாலேலோ 
குமிழறி புலவா அனி௮அயில்‌ வலவா 
தாலோ தாலேலோ. 

(௮ - ரை.) மதமலை-விராயகன்‌. மேகாரா-மயில்வாகனனே.. 
ரணமுகம்‌ - யுத்தகளம்‌, போர்க்களம்‌. ௪தமகன்‌ - இந்திரன்‌. இதெம்‌- 
சித்தம்‌. (௨௭) 

வேறு 
இந்து நெடுஞ்சிலை சந்திர இலகம்‌ . 
இரண்டும்‌ உரிஞ்சிடவே 
இந்துவொ டுஞ் தென்றல்‌ வருந்தொனும்‌ 
இள ஈணுஞ்சேறாய்க்‌ 


௨௪ திருமலை முருகன்‌ பிள்ளை த்தமிழ்‌ 
கொந்து கமழ்ந்து வழிந்ததை ஆவின்‌ 
குழுவிடும்‌ எருவெனவே 
கூடைகள்‌ தோறும்‌ எயிற்றியர்‌ வாரிக்‌ 
குடில்மெழு கக்குறவர்‌ 
செந்தினை யோடு கருந்தினை அள்ளிச்‌ 
சிதறு புனங்கள்தொறுஞ்‌ 
செல்‌உகு நீரான்‌ ஐவனம்‌ வினையுஞ்‌ 
செய்தொணும்‌ உரம்‌ இடவே 


சந்த மணங்கமழ்‌ இருமலை முருகா 
தாலோ தாலேலோ 


தமிழறி புலவா கனி௮யில்‌ வலவா 
தாலோ தாலேலோ. 


(அ- ரை.) இந்து கெடுஞ்சிலை - நெடிய சர்திரகார்தக்கல்‌, 
ஈறுஞ்சேருய்‌ - வாசனைக்குழம்பாய்‌. ஆவின்‌ - பசுவின்‌. குழு - 
கூட்டம்‌. புனம்‌- கொல்லை, தினைப்புனம்‌. செல்‌உகு - முகல்‌ 
'சொரிநன்ற. ஐவனம்‌ - மலைநெல்‌. செய்‌ - வயல்‌. செல்வ 
வளமிக்க மாளிகைகளில்‌ ப இத்த நிலாக்கல்லும்‌ நெற்றிப்பொட்டும்‌ 
திங்கள்‌ தோற்றம்‌ கண்டு இள உருகிவிடும்‌. அச்சேறு உரமாடி 
விடும்‌. (௨௮) 

கொண்டர்‌ தொழுந்தொணும்‌ இன்ப மிகுந்து 
சொல்லிய நல்ஒலியும்‌ 
தும்புரு நாரதர்‌ இங்கித வீணை 
சுரந்‌ திடும்‌ ஏழிசையும்‌ 
அண்டர்‌ அரம்பையர்‌ மங்கல 8 தம்‌ 
அறைத்‌ திடு துழனிகளும்‌ 
அம்கர துந்துமி யும்குட முழவும்‌ 
ஆ.இர்ந்‌ இடும்‌ ஓதைகளும்‌ 
மண்டிய வன்புடை முனிவர்‌ சிவாகம 
வகையும்‌ ௪துமறையும்‌ 
வாய்க்கும்‌ புலவர்‌ செவிக்கும்‌ இனிக்க 
வடி..த்‌.த இருப்புகழின்‌ 


தாலப்பருவம்‌ ௨௫ 


தண்டமி ழின்தொனி தருதிரு மலையா 

தாலோ தாலேலோ 
அமிழறி புலவா தனி௮அயில்‌ வலவா 
காலோ தாலேலோ, 

(௮ - ரை.) அதி - புகழ்ச்சி. இங்கிதம்‌ - இனிமை, 
ஏழிசை:- குரல்‌, அத்தம்‌, கைக்களை, இளி, விளரி, உழை, தாரம்‌. 
அழனி - தை. மண்டியவன்‌ - செருக்யெவன்‌.. இணி மண்டி அவன்‌ 
எனவும்‌ பிரிக்கலாம்‌. இனிக்க - இனிக்கும்படி. தொனி - குரல்‌. 

(௨௧) 
கங்குலும்‌ மங்குலும்‌ ஒருரு வாகிக்‌ 
கானில்‌ நடச்‌ ததெனுங்‌ 
காட்டெரு மைக்குலம்‌ வேட்டுவ ரேனல்‌ 
கதிரை மிகப்பருகிக்‌ 


கொங்கவிழ்‌ குவளை நனுஞ்சுனை நீர்கள்‌ 
குடித்து மதர்ப்புடனே 
குகரக்‌ குடுமி முழைக்குள்‌ விடுத்த 
குழக்கன்‌ றைத்தேடிச்‌ 
செங்கண்‌ மருண்டு கனைப்ப முலைப்பால்‌ 
சந்தி வழிந்தோடிச்‌ 
சேரந னைந்து வெளுப்புற லாலும்‌ 
தெய்விக நீராலும்‌ 


சங்கரன்‌ மலைகிக ருந்திரு மலையா 
தாலோ தாலேலோ 
குமிழறி புலவா தனிஅயில்‌ வலவா 
காலோ தாலேலோ. 


(அ-ரை.) கங்குல்‌ - இரவு. மங்குல்‌ - மேகம்‌. ஏனல்‌- தினை 


சுனை - மலையிலுள்ள தடாகம்‌. மதர்ப்பு - செழிப்பு. குக.ரம்‌-குகை 
ழை. குழக்கன்று - இளங்கன்று. சங்கரன்‌ மலை - கைலாயம்‌, 
வள்ளிமலை. (௯௦) 


௪. சப்பாணிப்பருவம்‌ 


[இருசை யொருங்கு சேர்த்துக்‌ கொட்டும்‌ பருவம்‌; இஃது 
ஒன்பதாம்‌ திங்களில்‌ நிகழ்வ. ] 
அடித்‌ துணை நினைப்பவர்‌ மன,த்திருள்‌ விளக்க 
அனற்பூ டுதிக்கதசுடரே | 
அகத்‌ தினின்‌ மிகக்கருபை செனி,த்‌ கருள்‌ கொடுக்கு 
அப்பா இனிக்கும்‌ அமுதே [மயில்‌ 
தொடிக்கைகள்‌ சிவக்கம ழலைக்குரல்‌ பிறக்கநிறை 
சொற்பாக முற்றபுலவோர்‌ 
து.இத்திடு புயக்கிரி துளக்குற இதழ்க்குலவு 
துப்பூடு மு,த்கொளிரவே 
மடப்பிடி. நடைத்துடி. இடைக்குட முலைக்குமரி 
மட்டூறி மெய்க்‌ தகுழலாள்‌ 
மதித்திரு முகக்தனள்‌ குறச்சிறுமி மிக்கவடி 
வப்பாவை மைக்கண்‌ எனவே 


இடத்தினில்‌ முனை, த்தகுவ ளைத்‌ இரும லைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கிரி பொடிப்பட அயிற்படை விதிர்‌ த்தகுக 
சப்பாணி கொட்டியருளே, 


(அ-ரை) அடித்‌தணை - இரண்டடிகள்‌. அனற்பூடு- ரெருப்‌ 
பாகிய பூண்டு. செனித்து - பிறர்து. தப்பு - பவளம்‌. அடி- 
உடுக்கை. மட்டுணறி - தேன்பெருக. ரெய்த்த - கெய்‌ தடவிய. 
குழல்‌ - கூர்தல்‌, மதி - திங்கள்‌. (௩௧) 
வேய்தொனும்‌ எயிற்றியர்கள்‌ தொட்டில்கட்‌ டிச்சிகியின்‌ 

மென்பீலி யுள்விரி,த்து 
வெம்முலை அரு,த்‌திவாய்‌ முத்‌தாடி மகலைகளை 
மெல்ல௮.கன்‌ மேல்வளர்‌ த்தி 
நேயமுஅ கொழுநருடன்‌ மலைவிட்‌ டிறங்கவளர்‌ 
நீள்சோலை யில்புணர்ந்து 
நினைவழிய உடைகுலைய மன துபர வசம்‌உருி 
நித்திரை கெளிக்துவரும்‌உன்‌ 


சப்பாணிப்பருவம்‌ ௨௭ 


தூயபூ ரணமதி தவழ்ந்தேறி ஏறியத்‌ 
கொட்டிலின்‌ கட்டஅணுகி த்‌ 
துண்ணென விழித்துக்‌ குறச்சறுர்‌ மழலைமொழி 
சொல்லிவிம்‌ மிப்பொருமியே 


தாய்முகம்‌ எனக்கண்டு மகிழ்‌ திரு மலைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
குடக்கிரி பொடி.ப்பட அயிற்படை விதிர்‌,ததகுக 
சப்பாணி கொட்டி.யருளே. 


(அ-ரை) வேய்தொறும்‌-மூங்கல்கள்தோறும்‌. எயிற்றியர்‌ - 
வேடு விச்கெள்‌. மயில்‌. பீலி-தோகை. . வெம்முலை அருத்தி- 
விருப்பப்படும்‌ முலைப்பாலூட்டி. நேயம்‌ - அன்பு. கொழுகர்‌ - 
கணவர்‌, நினைவு - எண்ணம்‌, கருத்து. பரவசம்‌ - தன்வசமிழத்‌ 
தில்‌. பூரணமஇ - நிறைதிங்கள்‌. பொருமி - எம்‌இ. விதிர்த்தல்‌- 
அசைத்தல்‌. ! (௩௨) 


இருகில வரம்பையொரு குடைகனில்‌ அமை ததர 
சியைந்‌ திடு பெருஞ்செல்வமும்‌ 
இயலா இ மூத்,தமிழ்ச்‌ செஞ்சொல்மு,க லானப.இ 
னெட்டுவகை யில்பாடவும்‌ 


மருமலர்‌ உகு த்துலவை குலவு ரு விற்சசிதன்‌ 
வனமுலை இனை,த்த மார்பும்‌ 
வாலமா மதிசூடி பாலலோ சலம்‌உறு 
மன்மதன்‌ விரும்பும்‌ அழகும்‌ 


அருமறை விரிக்‌துரைசெய்‌ சதுமுகமும்‌ வெற்றிபுனை 
ஜம்படை த்ரித்தகரமும்‌ 
அம்புயக்‌ கண்களும்‌ பரமபத முத தியுடன்‌ 
அத்‌, தனையும அன்பர்‌ பெறவே 


தருபனிரு கட்கருணை புரி,திரு மலைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
குடக்கிரி பொடி.ப்பட வயிற்படை விதர்‌,த்தகுக 
சப்பாணி கொட்டியருளே, 


௨௮ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(அ-ரை.) வரம்பை- எல்லையை. இயைர்‌ இடு - பொருந்தும்‌. 
இயல்‌ - இலக்கணம்‌. உலவை - உலர்ந்த தன்மை. ௪9 - இந்தி 
ராணி. வால - வெள்ளிய. பாலலோசனம்‌ - நெற்றிக்கண்‌. ஐம்‌ 
படை - பஞ்சாயுதம்‌, வில்‌. வாள்‌, சங்கு, சக்கரம்‌, தண்டு என்பவை. 
அம்புயக்கண்‌ - தாமரைக்கண்‌. குக முருக, அன்பர்‌ மனக்‌ 
குகையுள்‌ தங்குபவனே ! (௩௧) 


வண்டுமொய்,த்‌ திலகுவெண்‌ கே தகைப்‌ பூவினை 
மடப்பெடைக்‌ குரு தனவே 
வண்மைப்‌ பெருஞ்சேவ லங்குருகு கண்டிரு 
மணிச்சிறகி னால்‌௮ணை த்துக்‌ 


கொண்டு தயி லப்பேடு பார்‌ தீதுப்‌ பதைத்துக்‌ 
கொதித்துக்‌ கொதி த்துவிம்மிக்‌ 
கோபமுற்‌ றங்கங்‌ குழைந்தேகி உம்பர்‌ தங்‌ 
குளிர்பொ தும்‌ பரின்‌ஒதுங்க 


அண்டருல க.தீதுள அரம்பையரும்‌ ஆடவரும்‌ 
௮.ிசயம்‌ இதென்றுகாண 
அச்சேவல்‌ பின்தொடர்ந்‌ தோடியு டற்குறைகள்‌ 
அகலப்‌ புணர்ந்து மீளுந்‌ 


தண்டலைப்‌ பண்பைப்‌ பதித்திரு மலைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கிரி பொடிபட வயிற்படை விதி க்ககுக 
சப்பாணி கொட்டியருளே. 


(அ-ரை) கேதகைப்பூ - தாழம்பூ. சேவலங்குருகு - ஆண்‌ 
பறவை. உம்பர்‌ - தேவர்‌, மேலிடம்‌. 'பொழம்பர்‌ - பொழில்‌. 
ஊடற்‌ குறை - பிணங்குதலால்‌ ஆன குற்றங்குறைகள்‌. தண்டலை. 
சோலை, பொழில்‌. (௩௮) 


கந்தமிகு முண்டகக்‌ கண்ணனும்‌ கருணைஎம்‌ 
கண்ணனும்‌ உடற்கண்ணனும்‌ 
க.இி.தனை வழங்குமுன்‌ இருமுன்பு வந்துசெங்‌ 
கதிர்வேல்‌ புகழ்க்‌ இரந்து 


சப்பாணிப்பருவம்‌ ௨௯ 


சுந்தரக்‌ குங்குமக்‌ கொங்கைஒரு மங்கைகஞ்‌ 
சுதையைவேட்‌ டருளுகெனவே 
சுடர்முடி துளக்கிவெகு மகிழ்வுடன்‌ ஈகைத்தருள்‌ 
சுரந்துள மிசைந்துமறுகாள்‌ 


அக்‌.தர.த்‌ தமரர்முசு குந்‌. தன்மு,கல்‌ இம்பர்கள்‌ 
அருந்‌ தவர்‌ பெருக்‌ இசையினோர்‌ 
அணிமணக்‌ கோலத்தின்‌ ௮.இசயம்‌ கண்டுய்ய 
அப்பரங்‌ குன்‌ நின்மிசையே 


தந்தியை மணந்தகுவ ளை, த்திரு மலைக்குமர 
சப்பாணி கொட்டியருளே 
தடக்கிரி பொடிப்பட வயிற்படை விர்‌ தீதகுக 
சப்பாணி கொட்டியருளே. 


(அ- ரை.) கந்தம்‌ - மணம்‌. முண்டகம்‌ - தாமரை, எண்‌ 
கண்ணன்‌ - பிரமன்‌. உடற்கண்ணன்‌ - மெய்யெல்லாவ்‌ கண்கள்‌ 
அமைக்க இர்‌ ரன்‌. கதி - மோட்சம்‌, ஈன்னிலை. வேட்‌ டு-விரும்பி. 
துளச்- அசைத்து. அர்தரம்‌ - விண்‌, ஆகாயம்‌. முசுகுந்தன்‌ - 
முசுகுந்த சக்கரவர்த்தி, இக்‌.இிரனுக்குப்‌ போரிலுதவிபுரிர்‌து பின்‌ 
ரெடுநாள்‌ நித்திரை பங்கமில்லா இருந்தவன்‌. இம்பர்கள்‌ - இவ்‌ 
வுலகத்துள்ளவர்கள்‌. தர்‌தி - தெய்வயானை. தெய்வயானை அம்மை 
யார்‌ இருமணம்‌ இருப்பரங்குன்றத்து விண்ணவர்‌, முசுகுந்தர்‌, 
மண்ணவர்‌, அருந்தவர்‌, புலக்சாவலர்‌ வியப்புற நிகழ்க்தது. (கடு) 


வேறு 


வம்பொன்றுஞ்‌ சந்தொடு குரவு 
மணத்த புயக்காரா 

மஞ்சும்‌துஞ்‌ சுங்குல கிரியை 
மடித்த வகிற்காரா 


அம்பஞ்சுங்‌ கண்பெறு குறமகள்‌ 
அத்த ஈயக்கரா 
அன்பும்பண்‌ புங்கொழு தொழும்‌ அடி 
யற்கெளி மைக்காரா 


௩௦ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


செம்பைம்பொன்‌ தந்திடு மொழி திகழ்‌ 
சித்ர மயிற்காரா 
செம்பொன்கொஞ்்‌ சந்‌திரு மலைவளர்‌ 
செக்கர்‌ நிறக்காரா t 


கும்பன்கண்‌ டின்புறு குருபர 
கொட்டுக சப்பாணி 
குன்றெங்கும்‌ தங்குஞ்‌ சிவசுத 
கொட்டுக சப்பாணி. 

(அ- ரை.) வம்பு' ஒன்றும்‌ - மணம்‌ பொரும்‌ இய. சந்து - சந்த 
னம்‌, மஞ்சு அஞ்சும்‌ - மேகம்‌ தங்கும்‌. அம்பு அஞ்சும்‌ - அம்பான து 
பயப்படும்‌. அத்தி - யானை. ஈயக்காரா - விரும்புதலைச்‌ செய்கின்ற 
வனே !, சத்ர- அழயெ. செக்கர்‌ - சிவந்த. (௩௯) 


வேறு 
துட்ட அரக்கர்கள்‌ பட்ட பிணக்குவை 
_.. சூற்றுக டற்பூமி 2 
தொக்கு மறைக்கவி மிக்கல லைக்கொடு 
சுட்டட லைப்பூதி 


இட்டுல கத்துள சட்சம யத்தரும்‌ 
இச்சம யத்தாக 
இப்படி யுத்தம்‌ விளைத்த களத்தில்‌ 
எதிர்த்து மணுத்தோடி 


நெட்டை மர,த்தியல்‌ பைக்கொ டர,த்தொடு 
நிற்கும தச்சூரன்‌ 
நெட்டுரு வத்துடல்‌ பட்டுரு வத்‌. தசை 
கெய்து தவு டற்சோரி 


கொட்ட அமிற்படை தொட்ட இறற்குக 
கொட்டுக சப்பாணி 
குக்குட மெய்த்‌ துவ சத்‌ இரு மலைமுகில்‌ 
கொட்டுக சப்பாணி, 


சப்பாணிப்பருவம்‌ ்‌ கச 


(அ-ரை.) பிணச்குவை - பிணக்குவியல்‌. சனலைக்சொடு 
நெருப்பைக்‌ கொண்டு. பூதி- நீறு. சட்சமயத்தர்‌ - அறுவகைச்‌ 
சமயத்தவர்‌. உரம்‌ -பலம்‌. சோரி - இரத்தம்‌. (௧௩௭) 


அளவில்‌ அரக்கர்கள்‌ கதறு தொனிக்குரல்‌ 
அசனி இடித்திடவே 
அங்கவர்‌ செம்மணி யணிமுடி இந்தி 
யழற்பொலி மின்னோட 


இளமதி ஓத்‌இில கெயிறெனு மாம்பிமண்‌ 
எங்கும்‌ உறச்சோரி i 
இந்திர கோப. மலிம்‌திட வேபுவி 
யில்‌_அவிர்‌ வில்லிடவும்‌ 


வளமை ஒழித்திட அமுத அரக்கியர்‌ 
மண்டு கம்போல 
வானுல கென்னும்‌ வயிற்பயிர்‌ உய்ந்திட 
வன்சூ ரன்கால்வாய்‌ 


குளமுடை யச்சர மழைமொழி புயலே 
கொட்டுக சப்பாணி 
குக்குட மெய்‌த்துவ ௪,க.இரு மலைமுகில்‌ 
கொட்டுக சப்பாணி. 


‘ 


(அ-ரை இர்‌இரவில்‌ - வானவில்‌. , வில்‌இட - ஒளிவீச. 
மண்டுகம்‌- தவளை. சரம்‌ - அம்பு. குக்குடம்‌ - கோழி. தவசம்‌ - 
கொடி. அசனி - இடி. இலகு - விளங்கு. (௩௮) 


அடித்த தரத்தைய துக்கியு அுக்கிய 
சுழல்கண்‌ இயவுணர்‌ 
சோரிகு டைந்துகு ளித்‌திகல்‌ வெற்பைக்‌ 
துண்ணென நீறிட்டுப்‌ 


பிடிக்தக ரத்திரி சூலிஇ டாகினி 
பேழ்வாய்‌ வெம்பூதம்‌ 
பேய்நரி கழுகுப ருந்துக ருங்கொடி. 
பெரிய விருந்தாக 


௩௨ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வடிக்க வர்த்தி பாகொடுபால்‌ நெய்‌ 
மதுப்புனல்‌ ஏழ்கடலும்‌ 
மாணுப டாமல்‌ அளாவிகி ண த்தொடு 
மாவடு வுங்கூட்டிக்‌ 
குடித்து மதத்த௮ யிற்படை யானே 
கொட்டுக சப்பாணி 
குக்குட மெய்‌த்துவ ௪,த்‌திரு மலைமுகில்‌ 
கொட்டுக சப்பாணி, 

(அ-ரை.) அதமம்‌ - உதடு அதுக்க -மென்று. சுழல்கண்‌ - 
சுழல்கின்ற கண்கள்‌. இடாகினி - காளிஏவல்‌ செய்வோள்‌, பிணம்‌ 
தின்னும்‌ பேய்‌. கருங்கொடி - கருங்காகம்‌. மது - தேன்‌, கள்‌. 
நிணம்‌ - கொழுப்பு. (௩௯) 

நெஞ்சுகு ழைந்துகு ளிர்ந்தப ரதி 
நீராட்‌ டிப்போற்றி 
நீரொடு இலகமொர்‌ ஆுசெ மும்பிறை 
நெற்றிதொ றுக்‌ தட்டி 
அஞ்சனம்‌ அன்பொடு கண்களில்‌ எழுஇயோர்‌ 
ஐம்படை யும்பூட்டி 
அரைவடம்‌ ஆழி லம்புகு தம்பை௮ 
ணிந்துமு கம்பார்‌ த்து 
வஞ்சி கம்பரி கொங்கைசு ரந்தும 
கிழ்ந்தும கிழ்ந்தூட்டி 
வாய்கொறு முத்திம டிக்குள்‌ இருத்‌இமென்‌ 
மழலைச்‌ சொற்கேட்டுக்‌ 
கொஞ்சம கழ்டம்‌, கருள்‌ பிள்ளைப்‌ பெருமாள்‌ 
கொட்டுக சப்பாணி 
குக்குட மெய்த் துவ ௪,க்‌ இரு மலைமுகில்‌ 
கொட்டுக சப்பாணி. 

(அ-ரை) பரேதி-கங்கை. நீறுதிலகம்‌ - இருநீறம்‌ பொட்‌ 

டும்‌. அஞ்சனம்‌ - மை. குதம்பை - காதணி.  இகம்பரி - திக்கை 
ஆடையாக உடையவள்‌. மென்மழலைச்‌ சொல்‌ - மென்மையான 


குதலைமொழி. பிள்ளைப்‌ பெருமாள்‌ - இளைய பெருயாளே! (௪0) 


௫. முத்தப்பருவம்‌ 
(இ.த ப.தினொன்றார்‌ திங்களில்‌ கிசழ்வ.] 
நித்தங்‌ குவளைச்‌ சனைஆடி 
நெடுஞ்சோ லையிற்பூக்‌ கொய்துகல்லும்‌ 
நெகிழச்‌ லெம்பின்‌ எ. இர்கூவி 
நெடிய வேங்கை நிழல்மெவி 


அ.க்தஞ்‌ சிவக்க அம்மனைபம்‌ 
தாடி.க்‌ கமங்கும்‌ எடுத்தாடி 
அர தகு மணிமின்‌ போலூ ௫ல்‌ 
ஆடி. ஆடி. உடலிளை ததுச்‌ 


சத்த மகனுக்‌ கயா 
செவ்வாய்க்‌ கருங்கண்‌ எயிற்றியர்கள்‌ 
இற்றில்‌ விளைத்து விகாயாடத்‌ 
,இரிகண்‌ மகுமால்‌ கரிக்கோடு 


முகிதங்‌ கொடுக்குங்‌ குறிஞ்சிகில 
முதல்வா முத்தம்‌ தருகவே 
த்துக்‌ குமரா இருமலையின்‌ 
முருகா முகு.தம்‌ தருகவே. 

௮ ரை) குவளைச்சனை-குவளை மலர்க்குளம்‌. இலம்பு-மலை. 
அததம்‌ - கை. கழங்கு - கழற்சக்காய்‌. ௮. த்தமணி - இவர்‌ தமணி. 
செவ்வாய்க்‌ கருங்கண்‌ : முரண்கொடை. தஇறிசண்‌ மதமால்‌ கரிக்‌ 
கோடு - மூன்று கண்களையும்‌ முகத்தையுமுடைய யானைமுகக்‌ கட 
வுள்‌ கொம்பால்‌, (௪௧) 

அழிந்து புவனம்‌ ஓழிந்‌இடினும்‌ 
அழியா,க்‌ கோணி புரத, இன்மை 
யவர்கள்‌ குலத்தி னுகுக்கரஷனோ 
டம்மை தான்றி அளிக்‌ கவள்ளச்‌ 
செழுந்‌ தண்‌ முலைப்பால்‌ குடி க்துமுத தின 
சிவிகை யேறி மதுரையில்‌ போய்ச்‌ 
செழியன்‌ பிணியுஞ்‌ சமண்பகையுக்‌ 
தேவி துயரும்‌ £ர்‌த்‌தருளி 
தி.மு. பி_3 i 


௩௪ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வழிந்து ஈறுந் தேன்‌ உகுவனபோல்‌ 
மதுரங்‌ கனிந்து கடை துடிக்க 
வடித்துத்‌ தெளிந்த செம்‌தமிழ்‌,த்தே 
வாரப்‌ பாடல்‌ சிவன்‌ கேட்க 
மொழிந்து வெந்த கனிவாய்ச்சண்‌ 
முகனே முத்தம்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா இருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 

(அ-ரை) புவனம்‌ - உலகம்‌. தோணி புரம்‌ - கோழி, 
அம்மை- உமையம்மை, சிவிகை - பல்லக்கு. செழியன்‌ - பாண்டி 
யன்‌. தேவி-மங்கையர்ச்சரசி. மதுரம்‌ - இனிமை. இப்‌ பாட்டில்‌ 
முருகனே திருஞானசம்பர்தராகத்‌ தோன்றித்‌ தேவாரம்‌ பாடியவர்‌ 
என்பது குறிக்கப்பட்ளெள அ. (௪௨) 

அலைமு,த்‌ தொழிலும்‌ இயற்றும்‌௮யன்‌ 

தனிமால்‌ ஈசன்‌ எனுமூவர்‌ 
தால மிசைப்பொன்‌ உரதுதின்மிசை த 
கலையின்‌ மிசையின்‌ தயவாகக்‌ 


கலைமுத்‌ தம்ழ்வா ணியை ச்‌ திருவைக்‌ 
கங்கை தனையும்‌ தரிக்ததல்லால்‌ 
காத லுடன்வேட்‌ டக,கதில்‌ இன்னவ்‌ 
கருகுது நாணா இருப்பதற்கே 
சிலைமுத்‌ து.இரப்‌ பூவாளி 
செலுத்து மதனும்‌ இர இதயமே 
செவ்வாய்‌ முத்தம்‌ இடும்போது 
சேர்‌த்து நெருங்கும்‌ அவர்முடிகேர்‌ 


முலைமுத தழுந்த வள்ளிபுணர்‌ 
மோகா முத்தம்‌ கருகவே 
முதீதுக்‌ குமரா இருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 
(அ-ரை) தலைமுத்‌ தொழிலும்‌ - முதன்மையான படைத்‌ 
தல்‌, காத்தல்‌, அழித்தல்‌ ஆகிய மூன்று தொழிலும்‌. தாலமிசை - 


முத்தப்பருவம்‌ ௩௫ 


சாவில்‌. வேட்டகம்‌ - மணந்த வீடு, லே - வில்‌, (கரும்பு). பூவாளி- 
பூஅம்பு. மோகா - மோகம்‌ உடையவனே ! (௪௩) 


ககட்டிற்‌ றந்த இதழ்க்கமல,த்‌ 
தடத்தில்‌ குளத்தில்‌ தண்பணையில்‌ 
தழங்குந்‌ துழனிப்‌ பெரும தகில்‌ 
சயிலப்‌ புதுநீர்‌ தக்துகொறும்‌ 


பகட்டு முரட்டுப்‌ பருவாளை 
பணை த்துப்‌ பாய்ந்து செழும்பலவின்‌ 
பழத்தைத்‌ தகர்த்து மாங்கனியின்‌ 
படுவைச்‌ ௪ தறிப்‌ பசியமுகல்‌ 


அகட்டைக்‌ கிழிக்க முகில்வெருவி 
அழகஞ்‌ சொரிந்து மடவார்கள்‌ 
அளகதகத தழகுக்‌ குடைந்தகனபோல்‌ 
அங்கம்‌ வெளிறி அணிமாட 


முகட்டிற்‌ கடக்கும்‌ பண்பை௩கர்‌ 
முதல்வா முத்தும்‌ தருகவே 
முத்துக்‌ குமரா இருமலையின்‌ 
முருகா முத்தும்‌ தருகவே. 
(அ - ரை.) பணை-தாழ்ந்த இடம்‌ (வயல்‌). தழக்கும்‌ அழனி - : 
முழங்கும்‌ ஓசை. சைலம்‌ -மலை. தத்ததோனும்‌ - பாயு்தோறும்‌. 
முகில்‌ அகடு - மேசவயிறு, அங்கம்‌ வெளிறி- உடல்‌ வெளுத்து. 
அளகம்‌ - கூர்தல்‌. (௪௪) 


தொழுது புலவர்‌ புகழ்ந்‌த தண்டை தீ 
துணை த்தா மரையி லிருமுக தந்‌ 
தூய கணைக்கான்‌ முழந்‌தாள்செந்‌ 


துடையி லிடையி லேழுமு,தீதம்‌ 


எழுகு அரிய தொந்தியுந்தி 
இலங்கு மார்பின்‌ மூன்றுமு குத 
மேய்ந்த மரங்கம்‌ தரம்புயத.இல்‌ 
இருபத்‌ தைந்து இருமுத்கும்‌ 


௩௬ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அழுது சிரித்து மழலைசொல்லு 
மருமைத்‌ துரி லாணுமுததம்‌ 

அழகு கதுப்புக்‌ கண்குடுமி 
அணைத்தும்‌ அம்தப்‌ படியுடல 


முழுதும்‌ உமையாள்‌ முத்தம்‌டடு 
முத்தே முத்தம்‌ கருகவே 
த்துக்‌ குமரா இருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 
(அ-ரை.) துணை- இரண்டு. தொக்தி - அடிவயிறு. அர்‌- 
பவளம்‌ (உதடு). சதுப்பு - கன்னம்‌. (௪௫) 


வேலைப்‌ புனலைக்‌ கலக்கிஎட்டு 
வெற்பைப்‌ பிடுங்கிப்‌ பந்தாடி 
மேருக்‌ குடுமி இருகஉம்பர்‌ 
வேந்து தனையுங்‌ கொன்மெழுப்பிக 


தூலத்‌ துருவம்‌ எடுக்‌ தயனை த 
தொடரிட்‌ டிரங்பெ புரந்துசிவக்‌ 
துரகம்‌ அனை ததும்‌ விளையாட்டால்‌ 
கதொலைக்துத்‌ துணைவ ருடன்மேவிக்‌ 


கோலச்‌ சடில த்‌ தரன்செவியின்‌ 
i குலவண்‌ டி.வங்கள்‌ அருந்து தற்குக 
குழந்தை வயசில்‌ பெருறதியால்‌ 
குமுதம்‌ நெகிழ்‌ த்துப்‌ பிரணவத்தின்‌ 


மூலச்‌ செழுந்‌ தன்‌ உகு த்தருளும்‌ 
மூர்குஇ முத்தம்‌ தருகவே 

முதீதுக்‌ குமரா திருமலையின்‌ 
முருகா முத்தம்‌ தருகவே. 

(அ- ரை.) வேலைப்‌ புனல்‌- கடல்நீர்‌. உம்பர்வேர்‌. அ - இந்தி 
ரன்‌. தொடரிட்டு - விலங்கிட்டு, அகம்‌ -குதிரை. குழுகம்‌- ஆம்‌ 
பல்‌ போன்ற வாய்‌. இர்‌திரனேக்கொன்றெழுப்பு மியைபு 
எண்ணின்‌ அர்தமில்‌ ஆங்காரத்தை அடக்கல்‌ ஆகும்‌. (௪௬) 


வலையர்‌ பன ரலி அ வடட்டட. 


வனே. 


முத்தப்பருவம்‌ 
வேறு 
,இருந கர்ப்பண்‌ பையில்‌ இருக்குஞ்‌ 
செழியன்‌ மூ,த்தும்‌ தருகவே 
தெருள்கொ டுக்‌ இங்‌ கெனை உருக்குஞ்‌ 
சிறுவன்‌ முத்தம்‌ தருகவே 
கருதி மொய்க்குஞ்‌ சமண்‌ அழிக்குங்‌ 
களிறு முத்தம்‌ தருகவே 
களிறு னுக்கும்‌ குற கட்கும்‌ 
கணவன்‌ முத்தும்‌ தருகவே 
பருவ ரற்கங்‌ முலைஓ மிக்கும்‌ 
பரிதி முத்தம்‌ தருகவே 
பரம னுக்கும்‌ பொருளு ரைக்கும்‌ 
பவள முத்தம்‌ கருகவே 
இருப ரைக்கும்‌ புனல்‌ம கட்குக்‌ 
முனையன்‌ முத்தம்‌ தருகவே 
தும றைக்குக்‌ இரும லைக்குக்‌ 
மூலைவன்‌ முத்தம்‌ தருகவே. 


(௮- ரை.) பண்பை - பண்பொழில்‌ செழியன்‌-பாண்டியன்‌. 
சமண்‌ அழிகுங்களிறு - சமண மதத்தை அழித்த யானை போன்ற 


களிறினுக்கும்‌ - தேவ யானைக்கும்‌. பரை - பராசத்தி, 


பார்வதி. புனல்மகளைக்‌ கங்கை என்னும்‌ புராணக்‌ கூற்றுமட்டு 
மன்றிச்‌ சலமகள்‌ எனும்‌ பொருளால்‌ ஈடப்பாற்றலாயெ தமோ 
கான சத்தி என்றலுமொன்‌ அ. 


கொக்க மிட்டின்‌ பங்கு இக்கும்‌ 
தொண்ட சத்தம குளிரவே 
சம்‌ த.ரப்பொய்‌ கங்கொ டுக்கும்‌ 
தொந்த வட்டஞ்‌ சரியவே 
கெந்த மொய்க்குஞ்‌ செம்ப குத்தின்‌ 
இண்டு ணிப்பொன்‌ குலவவே” 
அஞ்சு கத்‌,இன்‌ சந்த்ரன்‌ ஒக்காய்‌ 
கிம்பு ரிக்கொம்‌ பொளிரவே 


(௪௪) 


௩௮ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


சிந்து ரத்தின்‌ செஞ்சி வப்புந்‌ 
,இண்செ விக்குந்‌ இகழவே 
செங்க னிக்கன்‌ பும்க ளிப்பும்‌ 
சிந்தை முற்றும்‌ பெருகவே 


தந்தை சுற்றும்‌ தும்பி மெய்ச்சும்‌ 
கும்பி முத்தம்‌ தருகவே 
சதும றைக்கும்‌ திரும லைக்கும்‌ 
தலைவன்‌ முத்தம்‌ தருகவே. 
(அ- ரை.) இத்தம்‌-மனம்‌. பொங்கம்‌ - பொலிவு. குலவ - 
விளங்க. இஞ்சுகம்‌ - ளி. தர்தை சுற்றும்‌ அம்பி - தந்தையாகிய 
இறைவனை வலம்‌ வந்த யானைமுகன்‌. (௪௮) 


வேறு 


சினவாள்‌ அரிக்குருளை அனையாய்‌ எனக்கு து 
இருவாயின்‌ முத்தம।றாளே 

தவா ரணக்கடவுள்‌ மருகா எனக்குன து 
இருவாயின்‌ முத்‌ தமருளே 


மனமாயை யைப்பொடிசெய்‌ தருள்வாய்‌ எனக்குனது 
மணிவாயின்‌ முத்தமருளே 
வரதா குறச்சிறுமி விரகா வெனக்குன த 
மணிவாயின்‌ மூத்‌தமரறாளே 


சுனைவா சமைக்குவளை யணிவாய்‌ எனக்குனது 
துகிர்வாயின்‌ முக்‌ கருளே 
துடியாய்‌ நடதீதுகுகர்‌ உடையாய்‌ 
எனக்குனது துவர்வாயின்‌ மு.கு. தமருளே 
கனகா ௪லக்குமரி குமரா எனக்கான து 
கனிவரயின்‌ முக்‌ தமருளே 
கனமேக மொய்குததஇரு மலையாய்‌ எனக்குனது 
கனிவாயின்‌ முத்தமருளே. 
(அ)-ரை.) சின வாள்‌ அரி குருளை - கோபம்‌ மிகுந்த ஒளி 
பிக்க ங்கத்தின்‌ குட்டி. சவொரணம்‌-வெள்ளை யானை. தடியாய்‌ - 


ழ்‌ 
\ முத்தப்பருவம்‌ ௩௯ 


அடுக்காய்‌. தகர்‌- ஆடு. கனகாசலம்‌ - பொன்மலை. கனமேகம்‌ - 


மிகுந்த மேசம்‌, மீமிசைமொழி. (௪௯) 


சலியாது பம்பப.த நடையரய்‌ வவ தீதின்‌ இடை 
குனிய கனிக்துலவியே 
தடிமேல்‌ நடக்குமொரு முதியோன்‌ எனக்குறவர்‌ 
துருமான்‌ இடத்‌ கணுகியே 


மலியா தர.த்‌இனொடு மயல்‌ இர்வ தற்குமொரு 
வழிக யுரைக்தஇடென வே 
வகைபேரி அ,க்திமுகன்‌ வரவே நினை த்தவளை 
மறைவாய்‌ மணம்‌ தகலவே 


புலிபோன்‌ மலைக்கறவர்‌ பிறகே தொடுத்தும்‌எ இர்‌ 
பொரவெ செயிக தவர்முனே 
பெருமா மயிற்பரியின்‌ அணுமா முகத,தினொடு 
பொலிவாய்‌ உ. இத தருளியே 


கலியாண இட்டமுறு முருகா எனக்குலாது 
கனிவாயின்‌ மு,த்‌தமருளே 
கணமேக மொய்‌,க்‌கஇரு மலையாய்‌ எனக்குனு 
கனிவாயின்‌ முத்தமருளே, 


(௮- ரை.) பற்ப பதம்‌ - தாமரை மலரடி. தடி-கம்பு. அத்தி 
முகன்‌ - யானைமுகன்‌. பொரு - போர்‌ செய்ய. இட்டமுஅ - பிரிய 
முற்ற (௫௦) 


௭. வாரானைப்பருவம்‌ 


“ [ஏறு ஈடையெய்தும்‌ பருவம்‌. பதின்‌ மூன்றாச்‌ திங்களில்‌ நிகழ்‌ 
வஅ.] 
தந்தா வளமுன்‌ அழைப்ப வஸ்‌ 
சற்றும்‌ தரியா தெழுக்துகுல்லை. த 
தாமம்‌ சரிய உடைசரியச்‌ 
சக்ரா யுதுத்தை முன்நட,க்‌ இச 


செந்தா மரைப்பெண்‌ புவிமடந்‌ைத 
இகைப்போ டெழுந்து பின்தொடரச்‌ 
சேடன்‌ முதுகும்‌ அவன்மன மும்‌ 
இருப்பாற்‌ கடலும்‌ வெளிறிவெஃகப்‌ 


பைந்‌ தார்க்‌ கருடன்‌ கடைக்கண்‌ அருள்‌ 
பார்த்து நேரே பறந்துவரப்‌ 
பாரக்‌ கொடிய முதலைவதைப்‌ 
படவும்‌ பாதம்‌ தரைப்படவும்‌ 


வந்தான்‌ மருகா முருகாசெம்‌ 
மலையே வருக வருகவே 
வரதச்‌ சரகத்‌ இருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே, 


(அ-ரை.) தர்தா வளம்‌- கசேர்திரன்‌ என்னும்‌ யானை, 
குல்லை-அளசி. தாமம்‌ - மாலை. இசைப்பு - பிரமிப்பு, தத்தளிப்பு. 
சேடன்‌ - ஆதிசேடன்‌. வெளிறி வெஃக - வெளுத்து விரும்ப. 
முதலைவதைபட - முதலை கொல்லப்பட. சரதம்‌ - உண்மை. (௫௧) 

வெண்சா மரைபோல்‌ த்‌ 
விரிந்த மலைத்‌ இன்‌ கருவியெல்லாம்‌ 
வெவ்வே ரகப்‌ புகுத்தறிற்‌த 
விநயம்‌ அறிக்‌ தங்‌ குனையறிந்து 
கண்சா ருமுக விம்மிவிம்மிக்‌ 
கரைய அமுது கசிந்துருகி 
களிகதுச்‌ சிரித்துக்‌ குதித்தாடிக்‌ 
கவினாக்‌ குளறத்‌ துஇத்இடுவோர்‌ 


வாரானைப்பருவம்‌ ௪௧ 


எண்சாண்‌ உடம்பும்‌ இனிக்க மகிழ்ந்‌ 
தெங்கும்‌ பெருகி அலைமோதி 
2 ்‌ ம்‌ ்‌ 
இரண்டு வினையின்‌ கரைகள்கடந்‌ 
தெழுந்த பரமா வக்கும்எனும்‌ 


வண்சா கரத்தில்‌ உஇத்தசைை 
மருந்‌ க வருக வருகவே 

வரகச்‌ சரத.க்‌ இருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே 


(அ-மை.) விரயம்‌ - வஞ்சம்‌, ம/யாதை. சாறு-£ர்‌. இரண்டு 
வினைகள்‌ - ஈல்வினை இவினைகள்‌. வள்சாகரம்‌ - வளவிய கடல்‌: 
சுதை - சாந்து, வெண்மை. (௫௨) 


சினந்தான்‌ மிகுந்து பொருஞ்சூரன்‌ 
தேவி தாலி இப்பகுதி 
இறல்‌சேர்‌ அவுணர்‌ மனைவியர்கள்‌ 


இருநூல்‌ இழந்து கைமை எய்த 


அனந்தான்‌ வெளிற நடைபயிலும்‌ 
அழகு கதியும்‌ கலைமகளும்‌ 
அரம்பை மாரும்‌ செழும்‌, இருவும 
அணியும்‌ இருமங்‌ கலக்களைப்பக்‌ 


கனந்காழ்‌ குடுமி மலையரசன்‌ 
கரநீர்‌ வார்க்க மேனைகண்டு 
களிக்க அமரர்‌ துதிக்கஉமை 
கழுத டில்‌ ஒருமா கலநாணை 


வனைந்காள்‌ இலகு இருந தற்கண்‌ 
மணியே வருக வருகவே 
வரச்‌ சர,த,த்‌ இருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 
(அஃ ரை.) குரன்தேவி - பதுமகோமளை. இருகால்‌ - மங்கல 


காண்‌, தாவி. சைமை-விதவைத்‌ தன்மை. அனம்‌-அன்னப்‌ பறவை. 
கனம்‌-மேகம்‌. மலை.அரசன்‌-இமவான்‌. மேனை - இமவான்‌ மனைவி. 


௪௨ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வனைந்தான்‌ - குடின பரமவென்‌. இரு.ந.தற்‌ கண்மணியே-அழயெ 
நெற்றிக்‌ கண்ணில்‌ தோன்றிய மாணிக்கமே! (௫௩) 


அயல்சூம்‌ காரை கணைக்கால்கண்‌ 
டணுகி அணுகிப்‌ பின்தொடர 
அனனந்‌ தோற்க நடந்துகளை 
அகழ்ந்தே உறுப்பின்‌ பகை இர்‌ த்துப்‌ 


புயல்சூழ்‌ மலைபோல்‌ முலைகள்‌ தொறும்‌ 
பூட்டு நில வடம்புரளப்‌ 
பொன்னங்‌ கொடிபோல்‌ ஒல்கி ஓல்கிப்‌ 
பொருந்து மருத நிலம்குல௮௩! 


கயல்சூழ்‌ விழியின்‌ கடைசியர்கள்‌ 
கருத்திற்‌ புலவி சவிரஎன்‌ று 
கருகி அவர்கள்‌ புறந் தாளக்‌ 
கமடம்‌ இதென மள்ளர்பற்ும்‌ 


வயல்சூழ்‌ பண்பைக்‌ திருநகரின்‌ 
வாழ்வே வருக வருகவே 

வர.தச்‌ சரதுத்‌ இருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே, 


(௮ - ரை.) களை அகழ்ச்து-களை பிடுங்கி. நீலவடம்‌-நீலமாலை. 
ஒல்‌ - அசைந்து. கடைசியர்கள்‌ - உழத்நியர்கள்‌. புலவி-ஊடல்‌. 
சமடம்‌- ஆமை; இ௮ பெண்கள்‌ புறஅடிக்குவமை. (௫௪) 


அனையுங்‌ கயிலைப்‌ பெருமானும்‌ 
அங்காப்‌ புடனே மார்பிலெடுத்‌ 
தணியச சமைக்கு பதக்கம்ளன 
அமரர்‌ முனிவர்‌ அஇசயித்து 


நினையும்‌ படிக்கு விளையாட்டு 
நிகழ்ச்சி புரிந்து மேருஎனும்‌ 
நெகிழ்ம்‌த பசும்பொன்‌ மலைமீது 
மேச, துணைவர்‌ இலக்கரொடு 


வாசானைப்பருவம்‌ ௪௩ 


முனையும்‌ கனிவும்‌ பெறுவீர 
மொய்ம்பன்‌ முதலொன்‌ பதுபேரும்‌ 
மு.திரு நவமா மணிபோல 
முயன்று புடைகூழ்ம்‌ இலங்க அங்கே 


வனையு நடுகா யகமணிபோல்‌ 
வயங்கும்‌ பெருமாள்‌ வருகவே 
வரதச்‌ சரக,க்‌ இருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


(அ-மை.) அங்காப்புடன்‌ - வாய்திறத்தலுடன்‌. இலக்கர்‌ - 
இலட்சம்‌ பேர்‌. வீரமொய்ம்பன்‌ - வீரவாகு. வயங்கும்‌ - விளங்கும்‌. 


(௫6) 


கோயாகு்‌ துகிலும்‌ அரைவடமும்‌ 
சுற்ற வருக வருகவே 
சுரந்து வடியுங்‌ கடைவாய்கி 
துடைக்க வருக வருகவே 


ஆயாய்‌ ஈன்ற கங்கைநன்‌ லர்‌ 
ஆட்ட வருக வருகவே 
அருமைப்‌ பகும்என்‌ கண்ணிலெடுத்‌ 
தணைக்க வருக வருகவே 


வியா தொழுகும்‌ திருமுலைப்பால்‌ 
மிசைய வருக வருகவே 
வீணை தெவிட்ட மழலைமொழி 
விள்ள வருக வருகவே 
வாயால்‌ எனக்கோ ராணிமுத்தம்‌ 
வழங்க வருக வருகவே 
வர குர்‌ சுரகுத்‌ இருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 

(அ-ரை) தோயாத - ஈனைக்கப்படாத. அல்‌ - ஆடை. 
ஆயாய்‌ - தாயாக. நீராட்ட - குளிப்பாட்ட. வீயாது - கெடாமல்‌. 
மிசைய - உண்ண. விள்ள - சொல்ல. ஆணி முத்தம்‌ - ஆணித்தர 
மான முத்தம்‌. ன்‌ (௫-௯) 


௪௪ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


மு.இருங்‌ கலைவா ணியும்‌தமிர்மா 
முனியோ டருண இரிமு தலோர்‌ 
மொழியுங்‌ கவிகொள்‌ செவியால்‌என்‌ 
மோட்டுச்‌ சிறுசொற்‌ கேட்பதுபோல்‌ 


க இர்கொள்‌ வடிவேல்‌ ஏந்‌இயசெய்‌ 
கையில்‌ ஒருசெங்‌ கோல்வாங்கெ 
கடம்பு புனைந்து இருப்புய க இற்‌ 
காட்டு வேம்பும்‌ தரித்தருளி 


அருங்‌ குரற்சே வலைஉயர்‌ தத 
வாண்மைக்‌ கொருமின்‌ கொடிஉயர்‌ தீத 
தண்ட முழுதும்‌ தானாகி 
ஜந்து தொழிலுஞ்‌ செய்தவனோர்‌ 


மதுரை யரசு புரிக்‌ தஉக்ர 
வழுதி வருக வருகவே 
வரகுச்‌ ௪ரகுத்‌ இருரலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


(அ-ரை) தமிழ்‌ மாமுணி - தமிழாசிரியான அகத்திய 
முனிவன்‌. கலைவாணி - நாமகள்‌. மோட்டு - முரட்டுத்தனமான. 
கடகம்‌ புனைந்த - காப்பணிர்‌ ச. வேம்பு - வேப்பமாலை. மீன்கொடி- 
மீன்‌ எழுதிய கொடி. ஐர்தொழில்‌ - படைத்தல்‌, காத்தல்‌, அழித்‌ 
தல்‌, மறைத்தல்‌, அருளல்‌ என்ற தொழில்கள்‌. உக்ரவழுஇ-உக்கிர 
யாண்டியன்‌. (௫௪) 


எ.இிரும்‌ புலவன்‌ வில்லி தொழ 
எந்தை உக்கந்‌ தாஇசொல்லி 
ஏழைப்‌ புலவர்‌ செவிகுரு, க்தோ 
டெறியுங்‌ கருவி பறித்தெறிந்தே 


அ தராங்‌ கடல்சூழ்‌ பெரும்புவியில்‌ 
அறிந்தார்‌ அறியார்‌ இ ரண்டும்‌ இல்லார்‌ 
ஆரு மெனைப்போல்‌ உனை. க்துஇக்க 
அளிக்க அருண ிரிகாதன்‌ 


வாரானைப்பருவம்‌ ௪௫ 


உ.இருங்‌ கனியை நணும்பாகில்‌ 
உடைத்துக்‌ கலந்து தேனைவடி,க்‌ 
தூற்றி யமுதின்‌ உடன்கூட்டி. 
ஓக்கக்‌ குழைத்த ருசிபிறந்து 
மதுரங்‌ கனிந்த இருப்புகழ்ப்பா 
ற மாலை புனைந்தான்‌ வருகவே 
வரதச்‌ சர குத்‌ இருமலையின்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே, 


(அ-ரை.) வில்லி- வில்லிபுச்காராழ்வார்‌. எறியும்‌ கருவி - 
வீதிய அரிவாள்‌. பாகு - சர்க்சரைப்பாகு; இருப்புகழ்ப்‌ பாடலின்‌ 
இயல்பு உயர்த்திக்‌ கூறப்படுவது காண்க. (௫௮): 


நாரி ஒருக,இக்‌ டெப்பாகம்‌ 
நல்கும்‌ பெருமான்‌ ந அல்விழியில்‌ 
நண்ணும்‌ பொறியைப்‌ பவனை அங்கி 
நடுங்கச்‌ சுமந்து கங்கையென்னும்‌ 


வேரிப்‌ புனலில்‌ புகுத அவள்‌ 
வெம்பிப்‌ | பயந்து சரவண த்தின்‌ 

மி.இல்‌ இடமூ வி ௫3 நழவி 
விரைந்து பிறந்தங்‌ கழுதுவிம்மி 


மூரி நெருப்பின்‌ உடன்றடவார்‌ 
முலையுண்‌ டுறங்கி எழும்‌ இருந்து 
முளரிப்‌ ஸூவி ல்‌ தவழ்ந்திடஜ 
முகதுதோ னுடன்வந்‌ துமைகர த்தால்‌ 


வாரி அணைக்க,த்‌ இரண்ட இரு 
வடிவ தி த்‌ தொருவன்‌ வருகவே 
வரகுச்‌ சரக்‌ அமலி ன்‌ 
மழலைக்‌ குழவி வருகவே. 


(அ-ரை.) நாரி - சாண்‌. பவனன்‌ - காற்று. அங்‌-ரெருப்பு. 
வேரி- வாசனை வெம்பி- வெதும்பி. மூவிரு குழவி - ஆறு 
குழந்தை. மூரி - வலிமை, பெருமை. கரத்தால்‌ - கையால்‌. (௫௧) 


௪௬ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


வேறு 
பகைநிகி சரர்கள்‌ மனதையும்‌ இனிது 
பருகிய அழகன்‌ வருகவே 
பரிபுரம்‌ ௮.இர நடைபயில்‌ கமல 
பதமத களிறு வருகவே 


மொகுமொகு மொகென நகைமணி கதற 
முனிதகர்‌ கடவி வருகவே 
முருகவிழ்‌ குடுமி அவிழ்வது அனைய 
முலைதர வருக வருகவே 
அகமெனு முளரி நறவொடு மலர 
அருள்வெயி லிரவி வருகவே 
அரனுமை மடிபொன்‌ உரமிசை தவழும்‌ 
அறுமுக மதலை வருகவே 


மகபதி முடியில்‌ இலகிய சரணஎன்‌ 

மனமிசை புனைய வருகவே 
மணமலி குவளை தருதிரு மலையின்‌ 
வரும்‌ஒரு குழவி வருகவே. 

(அ-ரை.) இகல்‌- பகை, பரிபுரம்‌ - சிலம்பு தகர்கடவி- 
ஆட்டைச்‌ செலுத்தி. நாரத முனிவர்‌ வேள்வியில்‌ தோன்றிய 
இத்தகர்‌. அகம்‌-மனம்‌. அருள்‌-இரச்சம்‌. உரமிசை-மார்பின்மேல்‌. 
ம்கப இ-இமர்‌ இரன்‌. மணமலி - மணம்‌ நிறைந்த. (௬௦) 


எ. அம்‌புலிப்பருவம்‌ 


[முருகனுடன்‌ கூட விளையாடச்‌ சந்‌ திரனைத்‌ தாதியர்‌ அழைத்‌ 
தல்‌, பதினைந்தாம்‌ இங்களில்‌ நிகழ்வ து.] 


கலைஏறி மேலேறி வந்‌ இலகு வாய்‌ இவன்‌ 
கலையேறி மேலேறினான்‌ 
காமனுக்‌ கேகவிகை யாய்விரிக்‌ தாய்‌ இவன்‌ 
காமனுக்‌ கேகவிகையான்‌ 


நிலையாத கோட்டைகொண்‌ டோடிவரு வாய்‌இவன்‌ 
நிசெரர்கள்‌ கோட்டைகொண்டான்‌ 
நீடுகுவ ைக்குரிமை யாகிவரு வாய்‌இவன்‌ 
நித்தமொரு குவளைபுனைவான்‌ 


கொலையா த வேலைய டுருவிவிடு வாய்‌இவன்‌ 
சுடர்வேலை உருவிவிடுவான்‌ 
சொல்லில்‌ இவ னுக்குவமை யாரும்‌இலை நீசிறிது 
தொழில்‌ உவமை பெற்றதாலே 


அலைஆழி யில்‌ துயில்கொள்‌ ௮ரியருமை மருகனுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 

அருட்டிரு மலைக்குடுமி பிற்கொலு இருப்பவனெ 
டம்புலீ ஆடவாவே. 

(அ-ரை.) கலை - (1) அமுதகலை (2) கல்வி. காமனுக்கு - 
மன்மதனுக்கு. கவிகை-குடை. சாமனுக்கு-இர்‌.இரனுக்கு. கவிகை 
யாம்‌ - கவிஇன்ற கையாம்‌. கோட்டை - (1) பரிவேடம்‌ (2) மதில்‌. 
குவளைக்கு உரிமையா - ஆம்பலுக்கு சாயகனாய்‌. ஒரு குவளை - ஒப்‌ 
பற்ற குவளை மலர்‌. வேலை- (1) கடலை, (2) வேற்படையை. 
சொல்லில்‌-மொழியில்‌. கொழிலுவமை - செயல்‌ உவமை, அலை 
ஆழியில்‌ அல்‌ கொள்‌ அரி - அலைகின்ற திருப்பாற்‌ கடலில்‌ அறி 
அயில்‌ கொள்கின்ற திருமால்‌. (௬௧) 
கொஞ்சம, யிற்பெரிய மதியுடையொர்‌ காண்ஒனாக்‌ 

குற்றமொரு நாள்படைதீதாய்‌ 
கூரறிவி னாலறிஞர்‌ ஆவலொடு காணக்‌ 
குழந்கையில்‌ உயர்ந்ததிவனேை 


௪௮ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


நஞ்சுபொது வாளெயிற்‌ றரவுபொர வேயுடல்‌ 
நடுங்கிப்‌ பயந்தொளிப்பாய்‌ 
நாகப்‌ பெரும்பகை துணுக்குற மயிற்பரி 
நடதீதிய சமர்‌ ததன்‌ இவனே 


கஞ்சமல ராளிசுதன்‌ இடுசாப மேகொண்டு 
கலையிழந்‌ தேதிரிந்‌ தாய்‌ 
கமலனைக்‌ குடுமிகள்‌ பிடி க்துப்‌ புடைத்துக்‌ 
கடுஞ்சிறை புரிம்ததிவனலேோ 


அஞ்சுமுக நாதருள்‌ ஆணமுக நாதனுடன்‌ 
அம்புலீ யாடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ யாடவாவே. 


(அ-ரை) கொஞ்ச மதி - அற்பபுத்தி. கூரறிவினால்‌ - 
மிகுந்த அறிவினால்‌. ஈஞ்ச பொ.இவாள்‌ எயிற்று அரவுபொர-விடம்‌ 
அடங்யெ வாள்போன்ற பற்களையுடைய பாம்பு தாக்க. கரகம்‌ - 
பாம்பு. அணுக்குற - ஈடுக்குற. மயிற்பரி - மயிலாயெ குதிரை, 
கஞ்சமலராளி ச சன்‌ - தாமரையில்‌ உறைபவனாயெ பிரமன்‌ புத்திர 
னாகிய தட்சன்‌. கமலன்‌ - பிரமன்‌. (௬௨) 
ஒழியாத மறுவெனுங்‌ குட்டரோ கத்தினால்‌ 

உடல்கூனி வீங்கிவொடி 
உற்பலத இருமலைதொ ழாகவர்கள்‌ போலவே 
உலகிடை பிறந்‌ இருந்து 


பழியால்‌ வரும்பகைப்‌ பாம்புனை விழுங்கவும்‌ 
பழைபகைக்‌ தேசுழன்றாய்‌ 
பரிவினொடு சந்நிதி புரம்‌ தவர்‌ பெரும்பிணி 
பறதீதுவது நீயும்‌ அறிவாய்‌ 


விழியால்‌ இவன்‌ றிது கருணைபுரி யக்டைனும்‌ 
வெப்புக்‌ தவிர்ந்த. துன்‌ கன்‌ 
மேன்மைக்‌ குலஞ்சொல்லும்‌ வெந்துயர்‌ ஓழிந்‌ நடுவை 
வெய்யபகை யும்துடைப்பாய்‌ 


அம்புலிப்பருவம்‌ ௪௯ 


அழியா வரம்பெறுவை அருள்பெறுவை முருகனுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 

அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 


(௮ஏ- ரை.) மறு- களங்கம்‌. கூணி - வளைந்து. உற்பலம்‌ - 
குவளை. சுழன்றாய்‌ - உழன்றாய்‌. பரிவு-அன்பு. வெப்பு - ஆடு. (௬௩) 


தமரா ஆயிர த கெட்டண்ட மேவிய 
தைத்திய ரொடுஞ்சூரனுக்‌ 

கும்பிமார்‌ மைந்தர்கள்‌ மகிழ்ந்திட இரத்தச்‌ 
சமுத்திரம்‌ எழுந்துபொங்க 


எமராயன்‌ ஆகுமொரு அளையன்வலை விசியுமிர்‌ 
என்னுமீ னைப்பிடிக்க 
ஈராறு செங்க தர்கள்‌ வல சமல ராகவே 
எழுமுகில்சை வலமாகவும்‌ 


உமராக வேசூழ்‌ உடுத்‌திர ளெலாமதில்‌ 
உதித்தபுற்‌ புதமாகநீ 
ஒரு தோணி யாய்மி,தம்‌ தோடிக்க ளேபர,த 
தோங்கல்‌ தொது மேங்கிமோ த 


அமராடு இிண்டிறற்‌ சேவகப்‌ பெருமான்முன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டி.ரு மலைக்குடுமி மிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 


(அ 2 ரை.) அண்டம்‌-உலகம்‌. தமர்‌-சுற்றத்தார்‌. தைத்தியர்‌- 
அசுரர்‌. இரத்தச்‌ சமுத்திரம்‌ - இரத்தக்‌ கடல்‌. வன சமலர்‌- சாமரை 
மலர்‌. சைவலம்‌ - பாசி. உடுத்திரள்‌ - ஈட்சத்‌ திரக்‌ கூட்டம்‌. அமர்‌ 
ஆடு - போர்‌ செய்கின்ற. சேவகம்‌ - வீரம்‌. (௬௪) 
புததிகனில்‌ இரவிநீ அட்டமம்‌ செவ்வாய்‌ 

பொருந்திய கள)த்‌.இர,த்‌.இற்‌ 
பு.ுன்காலின்‌ மூன்றினிற்‌ பொன்வெள்ளி ஆறினிற்‌ 
போற்றுசனி சென்மமாக த 
இ. மு. பி 


(௫௦ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


துகுதிதக மும்படப்‌ பாம்புகள்‌ ஓர்‌ஓன்ப.இல்‌ 
தோன்றிப்‌ பகை ததபகையுக்‌ 
துட்டமிரு கங்களும்‌ பேயுநோ யுங்கலித்‌ 
துன்பமும்‌ வெம்புபடையுங்‌ 


கத்துபுன லுங்கனலு மவமிருக்‌ துங்கொலைக்‌ 
காலனுஞ்‌ செய்வினைகளுங்‌ 
கண்டதுண்‌ டப்படக்‌ கூவுசே வற்கொடிக்‌ 
கட்டியழி யாகசெல்வம்‌ 
அத்தனையு மேகொடுகத்‌ .தன்பருடன்‌ வாழ்பவனொ 
டம்புலீ ஆடவாவே 


அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 


(௮ - ரை.) இரவி - ஞாயிறு அட்டமம்‌ - எட்டாமிடம்‌, 
களத்திரம்‌ - மனைவி. பொன்‌ - வியாழன்‌. வெள்ளி - சுக்கிரன்‌. 
சென்மம்‌ - சென்ம இராச, அத்தி - புள்ளி. புனலும்‌ கனலும்‌- 


நீராலும்‌ செருப்பாலும்‌ உண்டாகிற அன்பங்கள்‌. அவமிருத்து -. 


காலயில்லாச்‌ சாவு. கண்ட அண்டம்‌ - அண்டு அணுக்கு. இச்‌ 
செய்யுளிற்‌ சோதிடக்‌ குறிப்புக்கள்‌ கூறப்பட்டுள்ளன. (௬௫) 


மிடலொடு இசைசும்க்‌ கன்றவே ழங்கவள 
வேழஞ்‌ சுமப்ப தாக 
மேதினியை முதலான புவனங்கள்‌ தாங்குமக 
மேருவே நூண தாகக்‌ 


க்‌ யுங்குடி,த்‌ தெழுமேகம்‌ ஏழுங்‌ 
கடாம்பொழி கவுட்களாகக்‌ 
காஞ்சனச்‌ சுவர்சுற்றும்‌ அண்டமொரு கூடமாய்க்‌ 
கந்தமலை யிற்பிறம்‌.து 


இடமான தடைமீறி யேபூத வெளிஎலாந்‌ 
தெருவிஇ யாய்நடந்து 
“, இங்களுன்‌ கலைகளைக்‌ கொம்புக்கு மாறெனச்‌ 
செங்கைநீட்‌ டி.ப்பிடிக்கும்‌ ்‌ 


அம்புலிப்பருவம்‌ (இக 


அடல்‌ஆனை ஏறுங்கு மாரரா வ.க்கனுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 


(அ-ரை.) மிடல்‌ - வலிமை. இசை சுமக்கின்ற வேழம்‌ - 
இக்கு யானை. மேதினி - பூமி. கடாம்பொழிகவுட்களாக - மதம்‌ 
பொழிகின்ற சன்னல்சளாக. சாஞ்சனம்‌ - பொன்‌. கலை - சர்‌ 
கலை. மாறு - பகைமை. அடல்‌ யானை - வலிய யானை, பிணிமுகம்‌ 


சாவுத்தன்‌ - யானைப்‌ பாகன்‌. (௬௬) 


என்றைத்‌ தடுத்துவெளி எல்லா மறைந்‌ திட 
எழுந்‌ சூர்‌ மாவொர்‌அயிலா 
லேறுபட்‌ டிருதுண்ட மாகவொரு துண்டம்‌ இவன்‌ 
ஏஅமயி லாகவொண்று 


வென்றிக்‌ துணைச்சிற கடி,த்தண்ட கூடமும்‌ 
வெடி, இடக்‌ கூவிவானின்‌ 
மீனை நெற்‌ பொரியெனக்‌ கொத்திக்‌ கொறித்துனையும்‌ 
வெண்சோறி தென்று தாக்கிக்‌ 


குன்றக்‌ குற,த்தியெம்‌ பெருமாட்டி. யைப்பெறுங்‌ 
குலமான்‌ இருத்‌ தல்கண்டுங்‌ 
கோமளக்‌ குகன்‌ இவன்‌ விருப்பொடு தரி,த்‌திடுங்‌ 
குவளைச்‌ சகாயன்‌ என் ணும்‌ 


அன்றைக்கு நின்னுயிர்‌ கொடுக்‌, சசர ணாயுதனொ 
டம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 


(௮ - ரை.) . என்று - குரியன்‌. சூர்மா - குரனாயெ மாமரம்‌, 
முருகக்கடவுளத வேலால்‌ கூன்‌ அழிக்கப்பட்டபோது சேவலும்‌ 
மயிலுமானான்‌. வென்றி - வெற்றி. துணைச்றகு - இரண்டு 
சிறகு. வர்ணின்மீன்‌ - விண்மீன்‌. கொறித்து - கடித்து. சரணா 
யுதன்‌ - சேவற்கொடியோன்‌. (௬௪) 


௫௨ இருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பணிலமு,த்‌ தும்பவள முஞ்சாலி னூடெழும்‌ 
பசும்பொன்னு நீலமணியும்‌ 
பன்னிறக்‌ கதிர்விரித்‌ தற்றிலதீ குரசன்விற்‌ 
பான்மைகாட்‌ டக்குரண்டம்‌ 


பிணிமுகத்‌ அருவடைம்‌ ,தருகுுஞ்‌ சேவலைப்‌ 
பேடுதே டப்பெடையினைப்‌ 
பேராத சேவற்‌ பெருங்குருகு சேடவது 
பேதைக்‌ கடைச்சியர்கள்கண்‌ 


மணிநிழற்‌ கதுவுறப்‌ பார்‌.த்துமகி ழக்கண்கள்‌ 
வாய்க்‌ தசிறை யும்படைக்க 
மள்ளரது கண்டுகண்‌ டேமுருகன்‌ ஏறுமயில்‌ 
வாகனமிதென்று போற்றும்‌ 


அணிவயற்‌ பண்பைப்‌ பஇக்குமர நாயகனொ 
டம்புலீ ஆடவாவே 
யருட்டி.ர மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 


டம்புலீ ஆடவாவே. 


(௮ - ரை.) சாலி - நெல்‌. குரண்டம்‌ - கொக்கு. கதுவுற - 
பற்ற. (௬௮) 


வன்புடைய கண்டக ரெனுங்கொடிய நிசிசரர்கள்‌ 
வாழ்பஇம கேர்‌ திரக்‌ இன்‌ 
மாமதி ளிடிததவண ரைக்கொன்று கொன்றுஇரை 
வாரியிற்‌ பிணநிரப்பித்‌ 


தென்புல,க்‌ தெப்புரமும்‌ விரசொர்க்‌ கத்‌தினுஞ்‌ 
செருகருயி ரேகிரப்பி,த்‌ 
தேவலோ கதீதினிற்‌ கற்பகச்‌ சோலையில்‌ 
தெய்வச்‌ செழும்பிடியுடன்‌ 


என்புநெக்‌ குருகவுட லம்புளகம்‌ வரமனமும்‌ 
இளகியிள கித்தெணீராய்‌ 
இருவிழியி னுந்தரள மாலைவர மால்கொண் 
டிசைந்துகொழும்‌ எழை அடியார்‌ 


அம்புலிப்பருவம்‌ (1 


அன்பெனுஞ்‌ சேவகம்‌ அடைந்‌ தமத யானையுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 
(அ-ரை.) வன்பு - வலிமை. கண்டகர்‌ - பாதகர்‌. வாரி- 
கடல்‌. தென்புலம்‌ - எமன்‌ உலகம்‌. நெக்கு - கெஇழ்க்து. புளகம்‌- 
மயிர்ச்‌வீர்ப்பு. தெணீராய்‌ - தெளிர்தரீராய்‌. மால்‌ - ஆசை. (௬௯) 


இருமலைக்‌ கயிலையில்‌ பரமனுமை நடுவினில்‌ 
சேர்ந்‌ இவன்‌ இரறுக்குநாளில்‌ 
இருமால்‌ அயன்ச.தக்‌ இருதுமு,தல்‌ அமரர்சூர்‌ 
செய்குறை இரந்துரைப்பப்‌ 


பொருபடைத்‌ தலைவரும்‌ தம்பிமா ருந்திறற்‌ 
பூதப்‌ பெரும்படைகளும்‌ 
புடைவர,த்‌ இண்தேர்‌ நடத்திமா யாபுரி 
புஞுந்தொரு பொருப்பினோடும்‌ 


ஒருதனிகத்‌ தாருகனை வென்‌ றவலி கண்டுகண்‌ 
டுரிமைபெறு 6 தவகிரிமேல்‌ 
உம்பரிறை யுங்கமல னுந்தேவர்‌ யாவரும்‌ 
உவப்புடன்‌ அருச்சனை செயும்‌ 
அருமணிப்‌ பரிபுரத்‌ இருப தத தொருவனுடன்‌ 
அம்புலீ ஆடவாவே 1 
அருட்டிரு மலைக்குடுமி யிற்கொலு இருப்பவனொ 
டம்புலீ ஆடவாவே. 
(அ-ரை.) சதசக்ருது-இச்திரன்‌. புடை-பக்கம்‌. தாருகன்‌- 
- (௪௦) 


தாருகாசரன்‌. மணி - இரத்தினம்‌. 


௮. சிற்றிற்பருவம்‌ 
[தற இல்‌-இற்றில்‌. சிறுமியர்‌ கட்டிய று வீடுகளைச்‌ 
சிதைத்தல்‌. பஇனேழார்‌ திங்களில்‌ நிகழ்வது. ] 


கூண்ட மாயப்‌ பரசமயக்‌ 
குழியின்‌ வீழ்ந் தங்‌ கழியாமற்‌ 
கொங்கை மலையும்‌ மடவார்கள்‌ 
குழற்காட்‌ டினும்போய்ச்‌ சுழலாமற்‌ 


பூண்ட விரகுச்‌ சைவநெறி 
புகுந்து சரியை கிரியையொடும்‌ 
புனிதச்‌ சவயோ கமும்புரிந்து 
பூத வீட்டைச்‌ சு க்திபண்ணி 


ஆண்ட குரவன்‌ உ தருளால்‌ 
அருள்முப்‌ பொருளும்‌ பிரிக்குறிந்‌ தங்‌ 
கத்து விதத்தின்‌ உருவடைந்த 
அடியார்‌ சரத்தின்‌ ௮யன்பொறியைக்‌ 


தீண்டி. அழிக்குஞ்‌ சேவடி.யால்‌ 
கிறியேஞ்சிற்‌ றில்‌ ச) கயேலே 
செல்லு,க்‌ தவமும்‌ இருமலையில்‌ 
செல்வா சிற்றில்‌ ச)தயேலே, 


(அ-ரை.) கூண்ட - கூடிய, பரசமய - புறமத. குழற்‌ 
காடு - கூர்தற்காடு. சைவநெறி - சைவசமயம்‌. சரியை இரியை 
யோகம்‌ என்பன ஞானத்தை அடைவதற்குரிய வழிகள்‌. பூதவீடு- 
ஐம்பெரும்‌ பூதங்களால்‌ ஆகிய உடம்பு. குரவன்‌ - ௮ூநியன்‌. 
முப்பொருள்‌ - பதி, பசு, பாசம்‌. அத்துவிதம்‌ - இரண்டறக்கலச்‌ 
தல்‌. அயன்பொறி - பிரமன்‌ எழுத்து. செல்‌ - மேகம்‌. (௭௧) 

நேய முடைய அடியவர்க்கு 
நிகழுஞ்‌ செனனப்‌ பிணியல்ல 
நிது.தம்‌ பரவுங்‌ கடவுளர்க்கு 
நிருதர்‌ புரிந்‌ த சிறையல்ல 


சிற்திற்பருவம்‌ ௫௫ 


மாய முடைய கிரவுஞ்ச 
மலையுங்‌ கடலுஞ்‌ சூரும்‌௮ல்ல 
வலிய குறவர்‌ காவல்‌ அல்ல 
மழலைக்‌ குறத்தி குமரும்‌ அல்ல 
தூய வமரர்‌ முனிவர்வெத்‌ 
துரோக மல்ல மேருவல்ல 
துங்கச்‌ சிலைவேள்‌ உடலம்‌ அல்ல 
துஇக்கும்‌ புலவர்‌ வறுமையல்ல 


இய புரமும்‌ அலஅவைபோற்்‌ 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சதையேலே 
செல்லுத்‌ தவழும்‌ இருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 

(அ-ரை.) செனனப்பிணி - பிறப்பு கோய்‌. தங்கச்‌ சிலை 
வேள்‌ - உயர்ந்த வில்லையுடைய மன்மதன்‌. இப்பாட்டில்‌ செனனப்‌ 
பிணி முதல்‌ அல்ல என்‌ இ சொல்லப்படுகன்‌ றவை எல்லாம்‌ அழிக்‌ 
கப்படவேண்டியவை. அவற்றை அழித்தது சரி எம்‌ ிற்றிலை 
அழியாதே. (௭௨) 


பாடக்‌ கடையாப்‌ புகழைவெள்ளைப்‌ 
பாட்டிற்‌ புனைந்து புகழ்க்‌ இடுவேம்‌ 
பவனி வரும்போ தயினிசுற்றிப்‌ 


பரவிப்பரவிக்‌ கடன்கழிப்பேங்‌ 


கூடக்‌ கடையா த்‌ இண்புயதைக்‌ 
கூடுங்‌ குறத்தி குஞ்சரிக்குங்‌ 
குலவு மாய ரிகுளையராயக 
குற்றே வலிலே சஞ்சரிப்பேஞ்‌ 
சூடக்‌ இடையாத்‌ தண்டையம்‌,தாள்‌ 
துகளை த துடைத்துக்‌ தாலாட்டி.த்‌ 
தொட்டில்‌ உழைவை,க்‌ காட்டிடுவேஞ்‌ 
சோ.இக்‌ கடவு ௫மைமடநைத 
தேடக்‌ டையாத்‌ இரவியமே 
' இறியேம்‌ சிற்றில்‌ சி)தயேலே 


௫௬ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


செல்லுத்‌ தவழும்‌ இருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 
(அ-ரை) அயினிசுற்றி-ஆலத்தி எடுத்து. இகுளை-தோழி. 
உழை - இடம்‌. (௭௩) 


வருநா மகட்குத்‌ இருமடந்3ை 
மாமிக கொடுமை புரியாமல்‌ 
மாமி தனக்குக்‌ கலைவாணி 
மருகிக்‌ கொடுமை செய்யாமல்‌ 


ஒருநாட்‌ கொருகாள்‌ உவகைபொங்கி 
ஒருவர்க்‌ கொருவர்‌ களிப்பெய்்‌இ 
ஒளிர்செங்‌ கமல வெண்கமலத்‌ 
துறையும்‌ பான்மை போன்மகஇிழ்ந்து 
தரு௩ா கரிகத்‌ தாடவர்கள்‌ 
தன்மார்‌ பினுகா வினுமேவித்‌ 
குவிராச்‌ செல்வக்‌ தொடுகல்வி 
தழைத்துச்‌ செழிக்கும்‌ வடவாரித்‌ 
இருகா டுடைய குகப்பெருமாள்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ ச) கயேலே 
செல்லு, கீ தவமுந்‌ இருமலையில்‌ 
செல்வா சிற்றில்‌ சையேலே. 
(அ-ரை) மரு - மருமாள்‌. ஆடவர்கள்‌ - இருமால்‌, பிர 
மன்‌ எனுமிருவர்‌. வடவாரித்‌ திருசாடு - வட ஆரிய காடு. (௪௪) 


தொனிக்கும்‌ தொடிக்கைக்‌ கடையெர்கள்‌ 
துண்ணென்‌ நெழுந்து குரவைசெய்‌ து 
அள்ளிப்‌ புதுநீர்ச்‌ செழுங்கழனி 
கதொறுநாள்‌ கடவு தொடங்நெட்டுத்‌ 
னிக்கு மன தீதான்‌ மருதநிலத்‌ 
தலைவர்ப்‌ போற்றிக்‌ கடமதுவைத்‌ 
தடக்கை வள்ள க்‌ இினில்வார்த்துத்‌ 
அயவா யருந்த அம்மதுவுட்‌ 


சிற்றிற்பருவம்‌ இள 


பனிக்குங்‌ கருணை முகம்‌ அளக 
பாரந்‌ தோன்றப்‌ பகைஇரவு 
பரந்த தெனமள்‌ ளரைகினைந்து 
பகற்போ இனுமள்‌ ஸியர்க்காசை 


செனிக்கும்‌ பண்பை நகர்க்கரசே 
திறியேம்‌ சிற்றில்‌ சதையேலே 
செல்லுத்‌ தவமும்‌ இருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சதையேலே. 


(அ-ரை) தொடி- வளை. குரவை செய்து - குரவையாடி. 
நாள்ஈடவு - முதல்‌ ஈாள்‌ ஈடுதல்‌. கடமது - குடக்கள்‌. கைவள்ளம்‌- 
கையாயெ ண்ணம்‌. அளசபாாம்‌ - கூர்தற்சமை. மள்ளியர்‌ - 


பள்ளியர்‌. (எடி) 


அல்வைது இடுங்கூந்‌ குலம்பிடி. த்‌தெய்‌ 
வானை த்‌ இருவைப்‌ பரங்குன்‌ நில்‌ 
அயிரா ணியும்விண்‌ ணவர்க்கிறையும்‌ 
அளிப்ப மணஞ்செய்‌ குருளினவன்‌ 


வல்வைத்‌ இடும்பூண்‌ முலைச்சிறுமி 
வள்ளி தனையுந்‌ இனைப்புலா தீதில்‌ 
வரிவிற்‌ குறவன்‌ குறத இதர 
மணம்‌, தான்‌ என்னு மொழிந்தேமோ 
கல்விச்‌ செருக்கால்‌ விளையாட்டுக்‌ 
களிப்புச்‌ செருக்கால்‌ சூர்‌ தடிந்த 
கடிய செருக்கால்‌ சமண்பகையைக்‌ 
கடந்த செருக்கால்‌ இளஞ்செருக்கால்‌ 
செல்வச்‌ செருக்கான்‌ மனச்செருக்காற்‌ 
சிறியேம்‌ சிற்‌.நில்‌ சதையேலே 
செல்லுத்‌ தவமும்‌ இருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சை தயேலே. 
(அ-ரை.) ௮ல்‌-இருள்‌. வல்‌ - சூது கருவி. செருக்கு - 
வலிமை. இளஞ்செருக்கால்‌ - வாலிப முறுக்கால்‌. (௪௯) 


௫௮ திருமலை முருகன்‌ பிள்ளை த்தமிழ்‌ 


காவிச்‌ சுனைநீர்‌ குடைம்தாடிக்‌ ‘ 
கரையி லிருந்த தொழுத்கைமனங்‌ 
கரையக்‌ ௧௫ இ உருவேற்றிக்‌ 
கன்னி மாரை யும்பரவி 
ஆவிப்‌ புலனின்‌ அருகமகழ்ந்‌ 
தாடிப்‌ பாடி. அங்கைகொட்டி 
அருமைப்‌ புகழைப்‌ புகழ்ந்துபுகழ்ந்‌ 
அங்கம்‌ பிரதக்‌ கணமாக த்‌ 
தூவிச்‌ சிகரச்‌ சனகர.த்தைச்‌ 
சுற்றிப்‌ பரிந்து கந்தசஷ்டி 
சோம வாரங்‌ கார்‌. கீதிகைநாள்‌ 
சுக்கிர வாரக்‌ தோறும்வந்து 
சேவித்‌ துனையே தெரிசப்பேஷஞ்‌ 
சிறியேஞ்‌ சிற்றில்‌ சி) கயேலே 
செல்லு,க்‌ தவழுந்‌ இருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிதையேலே. 
(அ-மை.) குடைந்து - இளைத்து. தொழுத்தை - அடியாள்‌. 
தொழும்பன்‌: ஆண்பால்‌. அங்கம்‌ பிர தக்கிணமாக - உடம்பால்‌ வல 
மாக. னெகமம்‌ - கோவில்‌, சேவித்து - வணங்கி, (௭௭) 
மருமா லிகைப்பூங்‌ குழல்மடவார்‌ 
வாவி குடைய அவர்‌ துல 
வாரிக்‌ குருந்‌, தின்‌ மிசையேறி 
மடநாண்‌ விரகம்‌ தலைக்கொண்டு 
கருமா நாகஞ்‌ செந்நாகங்‌ 
கலந்த தென அவ்‌ வனி கயர்கள்‌ 
கையால்‌ நிதம்பத்‌ தலம்பொ இந்‌ து 
கருத்தும்‌ துகிலு நின்‌ நிரப்பப்‌ 
பெருமா யைகள்செய்‌ இடைச்சியர்கள்‌ 
பின்னே தொடர வேயிசை த்துப்‌ 
பேய்ப்பெண்‌ முலையுண்‌ டுயிர்வாங்கிப்‌ 
பெண்க ளிடத்திற்‌ குறும்புசெயும்‌ 


சிற்றிற்பருவம்‌ ௫௯ 


இருமால்‌ மருகன்‌ அலவோநீ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சி)தயேலே 
செல்லு. தவழும்‌ இருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சிையேலே. 

(அ- ரை.) மருமாலிகை - வாசனைப்‌ பூ மாலை. அலை - 
உடையை, ஆடையை. வாரி - அள்ளி. குருந்தின்‌ மிசை -குரறார்த 
மரத்தின்மேல்‌. விரகம்‌ - ஆசை. கருமா நாகம்‌ - கரிய பெரிய 
நாகம்‌. வனிதையர்‌ - பெண்கள்‌. நிதம்பத்தலம்‌ - அல்குல்‌ இடம்‌. 
இரப்ப - வேண்ட. பேய்ப்பெண்‌ - பூதனை, சஞ்சனால்‌ ஏவப்‌ 
பட்டவள்‌. (௭௮) 


கந்தப்‌ பதுமச்‌ சரவணமும்‌ 
கந்த புரியும்‌ கற்குவெற்பும்‌ 
கழுநீ ருஇிக்குந்‌ இரு க கணியம்‌ 
காஞ்சி புரக்இன்‌ மாவடியும்‌ 
சொந்தப்‌ புரிஏ ரக கீதுடனே 
சோலை மலையும்‌ பரங்குன்னும்‌ 
துங்கக்‌ இருவா வினன்குடியும்‌ 
சோதித்‌ இருவேங்‌ கடமலையும்‌ 
சந்தப்‌ பொதயும்‌ குற்றாலத்‌ 
,தலமும்‌ இலஞ்சித்‌ தமிழ்ப்ப.இயும்‌ 
தழைக்குங்‌ கஇர்கா ம.த்தடமுஞ்‌ 
சயிலந்‌ தொறும்‌ வினையாடிச்‌ 
செந்திற்‌ பதியும்‌ புரந்தபிரான்‌ 
இறியேஞ்‌ சிற்றில்‌ சிதையேலே 
செல்லு,க்‌ தவமும்‌ இருமலையி.ற்‌ 
செல்வா சில்.நில்‌ ச) கயேலே. 

(அ-மை.) கர்தம்‌ - மணம்‌. திருத்தணி - திருத்தணிகை. 
மாவடி - மாமரத்திமை. ஏரகம்‌ - சுவாமி மலை. சோலை மலை - 
அழகர்‌ மலை. இருவாவினன்குடி - பழகி. அங்கம்‌ - உயர்வு. சந்தப்‌ 
பொழியும்‌ - சர்தணப்‌ பொதிகைமலை. குற்றாலம்‌ - திருக்குற்றாலம்‌. 
சயிலக்தோறும்‌ - குன்றதோறும்‌. புமர்த- காத்த. கதிர்காமத்‌ 
இடம்‌ - கதிர்காம மலை ; இலங்கையிலுள்ள அ. (எக) 


௬௦ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


பொன்னி னிறமாய்ச்‌ சிவக்துமுளை 
புறப்பட்‌ டெழுந்து மரக தத்தின்‌ 
பொலிவு பெறவே குருத்.துவிட்டுப்‌ 
பூத நாதன்‌ படைபோல 
மன்னு மருங்கிற்‌ இனை த்து 
வள்ளற்‌ குணத்தோர்‌ செல்வமென 
வளர்ந்து தூணி வனப்பிதென 
வசியப்‌ பயெப்‌ பாம்பிகெல த்‌ 


துன்னும்‌ பொதுயாக்‌ கதிரின்‌ று 
அட்ட ரெனவே செம்மாந்து 
சொல்லும்‌ அறிஞர்‌ போலருட்பால்‌ 
சுரந்து சுரந்து தலைவணங்குள்‌ 


செந்நெல்‌ வயற்பண்‌ பையம்ப இயாய்‌ 
சிறியேம்‌ சிற்றில்‌ சி)தையேலே 

செல்லுத்‌ தவழும்‌ இருமலையிற்‌ 
செல்வா சிற்றில்‌ சதையேலே, 


(அ-ரை) மரகதம்‌- பச்சை. பொலிவு - தோற்றம்‌; எழுச்சி. 
மருங்கு - பக்கம்‌. வள்ள ற்குணம்‌ - கொடையாளர்‌ குணம்‌. தூணி 
வனப்பு - அம்புக்‌ கூட்டின்‌ அழகு. வூயம்‌ - மயக்கம்‌. பூய 
பாம்பு - பச்சைப்‌ பாம்பு. க.இரீன்று - கதிரைத்தர்து, இப்‌ பாட்‌ 
டில்‌ வரும்‌ கருத்து, “சொல்லவரும்‌ பசும்‌ பாம்பின்‌ தோற்றம்போல்‌ 
மெல்லவே கருவிருர்தின்று மேலலார்‌. செல்வமேபோல்‌ தலைறிதீ' 
இச்‌ தேர்ந்தகாற்‌, கல்விசேர்‌ மாந்தரின்‌ இறைஞ்சிக்‌ காய்ச்‌ தவே”? 
என்ற சிர்தாமணிப்‌ பாட்டிலும்‌ காணத்தக்கது. செம்மார்து - 
இறமாம்‌ அ, அருட்பால்‌ - அருளாயெ பாலை. (௮0) 


௯. சிறுபறைப்பருவம்‌ 


[9.௮ ஓசைச்‌ கருவிமீ௮ ஒலியிட்டு மித்தல்‌. பத்தொன்பதாம்‌ 
திங்களில்‌ நிகழ்வது ] 
சங்குற்ற செங்கைதொட்‌ டழல்கரிய காகவே 
சுயமா முடித்து மேவும்‌ : 
தவிரா த கற்புடைய தையலர்கள்‌ பூண்முலைச 
சையோக மேத ணந்து 


பொங்குற்ற பள்ளியுட்‌ சப்ரமஞ்‌ ௪,த்தினிற்‌ 
பூவணையு மேது றந்து 
பொ துமா தர்‌ சேரியில்‌ இராப்பகல்‌ நடந்தவர்கள்‌ 
போகம்‌ வேட்‌ டி.டும்வி டர்கள்போற்‌ 


கொங்குற்ற சோலையும்‌ புளினமும்‌ இகம்ம்‌துபைங்‌ 
கூழ்ச்செந்‌ நெலை தீது கைத்துக்‌ 
கோடுகொண்‌ டி.க்குக்‌ குலங்களையு முறித்திளங்‌ 
கொடிவள்ளை யைக்க றித்துச்‌ 
செங்கட்‌ கரும்பகடு சேறாடும்‌ வள௩காட 
சிறுபறை முழக்கி யருளே 
செழுமறை முழக்கமுறு இருமலை யுருட்குமர 
சிறுபறை முழக்கி யருளே. 

(அ-ரை) சங்கு - சங்கமேகை,. சயம்‌-வெற்றி. சையோகம்‌- 
புணர்ச்சி, தணம்‌அ - நீக்கி, சப்ரமஞ்சம்‌ - கட்டில்‌. பொது 
மாதர்‌ - உருத்திர கணிகையர்‌. வேட்டிடும்‌ - விரும்பும்‌. விடர்‌ - 
அர்த்தர்‌. கொங்கு - வாசனை, தேன்‌. புளினம்‌ - மணல்மேடு, 
பைங்கூழ்‌ - இளம்பயிர்‌. அகைத்து - அழித்து. கோடுகொண்டு - 
கொம்பால்‌, இக்குக்குலங்களை - கரும்புக்‌ கூட்டங்களை. கரும்பகடு- 
கரிய எருமைக்கிடா. (௮௧) 
வள்ளிமலை தனில்மு,திய சிவமுனிவன்‌ முன்னர்‌ஒரு. :3 

மான்வந்‌ துலாவ மானை 
மாமூனிவன்‌ நயன தீதி னாற்புணர்ந்‌ இட அதன்‌ 
வயிற்றிடைக்‌ கருப்ப மாகித்‌ 


௬௨. திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அள்ளிஅயர்‌ வோடுவயி நிற்றுளைந்‌ இன்றெயினர்‌ 
கொட்டகுழி இட்ட கலவுந்‌ y 
'அங்கச்‌ சிலைக்கு றவர்‌ மரக தச்‌ சிலையென த்‌ 
கோகையைக்‌ கண்டெ டுத்து 


விள்ளமுவ கைக்கடல்‌ படிக்‌ தவர்கள்‌ சிற்றூரில்‌ 
விரைவினொடு கொண்டு வந்து 
விறுடன்‌ வளர்த்துத்‌ ,இன்ப்புனக்‌ இனில்வைத்த 
வேட்டுவ மடந்தை கையால்‌ 


கெள்ளு இனை மாவுக்‌ கவாவுற்ற மோகனே 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு இருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்யெருளே, 

(அ-ரை.) ஈயனம்‌ - கண்‌. ஈற்றுளேர்தின்று - வருந்திக்‌ ௧௬ 
உயிர்த்து. எயினர்‌ - வேடர்‌. தொட்ட - தோண்டிய. இலை- 
உரு. தோகையை - மயில்போல்வாளை, விள்ளும்‌ - விரியும்‌. சற்‌ 
அர்‌ - குறிஞ்சி நிலவேடர்‌ ஊர்‌. வீறு - பெருமை, அவாவுற்ற- 
ஆசைப்பட்ட. சிவமுனிவர்‌ அருளால்‌ வள்ளிசாயகியை மான்‌ 
ஈன்றதாகப்‌ புராணம்‌ கூறும்‌, (௮௨) 


பெண்கள்‌ சங்‌ க,த்தினோ டிலவைந௩கர்‌ விட்டுப்‌ 
பெயர்ந்து இரு மலையின்‌ மேவிப்‌ 
பிரச வேர்‌ கல்லிப்‌ பிடுங்கிவிஃர யாடி. ஒரு 
பேகைமடி யில்து யிலவந்‌ 
தண்புனற்‌ சனையுண்டு பூவுண்டு நாளும்வட 
சாரலிடை வைகு மெனவே 
சண்முகப்‌ பிள்ளை யருள்புனைந்‌ இடவுனை த 
தயவினொடு கண்டு போற்றிப்‌ 
பண்புபெற்‌ றிடுசுப்ர மணியனெொடு விக்ரெம 
பாண்டியன்‌ செங்கை யாலும்‌ 


பங்கயக்‌ கண்ணனருள்‌ குஞ்சரி குற,ததிஇரு 
பாவையர்கள்‌ பார்வை யாலும்‌ 


சிெறுபறைப்பருவம்‌ 


இண்புயத்‌ கைந்துகட்‌ குவளைகு டுங்குளக 
சிறுபறை முழக்கியருளே 


செழுமறை முழக்கமுறு இருமலை யருட்குமர 


சிறுபறை முழக்கியருளே. 


(அ-ரை.) சஸ்கம்‌- கூட்டம்‌. இலவைசகர்‌ - இலஞ்சி, கல்வீ- 
தோண்டி. பிரசம்‌ - தேன்‌. சாரல்‌ இடை - மலையடிவாரத்தில்‌. 
பங்கயற்‌ கண்ணன்‌ - தாமரை மலர்‌ போன்ற கண்களையுடைய 


திருமால்‌. குளக - குமர. 
வனமுழங்‌ குங்கவிகள்‌ தாவவளர்‌ தெங்கனெமிசை 
மலிமுப்‌ புடைக்கனிகளும்‌ 
மாங்கனி பலாக்கனிகள்‌ சம்பீர மென்கனிகள்‌ 
மாறாமல்‌ வீழோசையும்‌ 


இனமுழங்‌ கும்பழைய சைவர்கள்‌ சிவாகமமும்‌ 
இன்னிசைக்‌ தேவாரமும்‌ 
எங்கணும்‌ பரவச முடன்பரவும்‌ அடியவர்‌ 
இயம்பும்‌ஆ கரச தீதமுங்‌ 
கனமுழங்‌ குங்கன முழக்கமும்‌ வடவருவி 
கல்லென ஓஒலிக்குமொலியுங்‌ 
கரகமுனி முதலினோர்‌ வேதபா ராயணக்‌ 
கம்பலையும்‌ உம்பர்முரசும்‌ 
இனமுழங்‌ குஞ்சிக்‌இர சபைநடனன்‌ அருள்பு,தல்வ 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு இருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 


(௮௩) 


(அ-ரை.) கவிகள்‌ - குரங்குகள்‌, முப்புடைக்கனிகள்‌, தேய்‌ 
காய்‌ நெற்றுக்கள்‌. சம்பீமம்‌ - எலுமிச்சை. இன்னிசை - இனிய 


பண்‌. சத்தம்‌ - முழக்கம்‌. கரகம்‌ - கமண்டலம்‌. 
கண்டைகள்‌ சிலம்புகள்‌ சதங்கைகள்‌ பதங்களில்‌ 
சரிகலந்‌ இசைமுழங்க த 


தாமரைப்‌. பன்னிரு தடக்கையில்‌ வியப்பொடு : 


குரிக்தபொன்‌ வனைமுழங்க தீ 


(௮௪) 


௬௪ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


தொண்டர்கள்‌ விருப்பொடு தெருட்பெறு திருப்புகழ்‌ 
துதித்திடு து.திமுழங்கச்‌ 
சுந்தரத்‌ இருவரையில்‌ ௮ரைவடக்‌ கஇண்கிணிச்‌ 
சோ,திமணி தான்முழங்க 
அண்டருல கம்புவி அனம்தனுல கெவ்வுலகும்‌ 
அணிமணப்‌ பறைமுழங்க 
அஅசமயம்‌ அல்லாத பர சமய வாதிகள்‌ 
அக தீதொடு மிகும்‌ தஅவுணர்‌ 
இண்துறன்‌ மனத்திற்‌ பெரும்பறை முழங்கநீ 
சிறுபறை முழக்கி யருளே 
செழுமறை முழக்கமுறு இருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கி யருளே. 

(அ-ரை.) இசை முழங்க - இசை எழுப்ப. வளை - வளையல்‌. 
தெருள்‌ - அறிவு. அனந்தன்‌ உலகம்‌ - நாகர்‌ உலகம்‌. பறை- 
கொட்டு. அகம்‌ - செருக்கு. திண்திறல்‌ - மிக்கவலி. (அட) 
பொருவரிய கயிலைமலை அண்ணல்கைச்‌ சூலமும்‌ 

போராழி யுங்குலிசமும்‌ 
பொங்கும்‌ திருப்புகழ்ச்‌ சாணை இட்‌ டிக்க இர்‌ 
பொலிந்திலகு கூர்மைபெறவே 


ஒருபெரிய வீரவேல்‌ சூரனுர முங்‌இரியும்‌ 
ஊடுருவி ஓடி.மிள 
ஒல்லையில்‌ எறிந்துபகை வென்றுசே வற்கொடி 
உயர்‌,த.தசே வகமிருந்துந்‌ 


தருநிழலில்‌ அரசுபுரி அரசனருள்‌ குஞ்சரி 
தடங்கண்வேற்‌ கஞ்சயஞ்சித்‌ 
தையலவள்‌ குங்குமச்‌ சந்தனச்‌ சேறுடன்‌ 
தகரமிரு ம, தமொழுிய 


இருமுலைக ளென்னுமிரு மலையரண்‌ அடைந்‌ தவன்‌ 
சிறுபறை முழக்கியருளே 

செழுமறை முழக்கமுறு இருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 


றுபறைப்பருவம்‌ ௬டு 


(அ-ரை.) பொருவரிய - ஒப்பற்ற, சாணை - கத்தி முதலிய 
வற்றைக்‌ கூர்மைப்படுத்‌ அம்‌ கருவி(கல்‌). உரம்‌ - மார்பு. ஒல்லை - 
விரைவு. எறிர்து- வீச. தருரிழல்‌ - கற்பக மரத்தடி. மிருக 
மதம்‌ - கத்ரி. (௮௬) 


கத்துபுனல்‌ அருவிசொரி பொதியமலை யில்‌ இகழ்‌ 
கடத்தினில்‌ இருந்‌ தழுகையாற்‌ 
கடலகடு புகு. கலான்‌ மலையையு முறித்துக்‌ 
கயற்புலம்‌ அழு,த்‌ திவிடலால்‌ 


அத்தர்‌ திரி கூடத்தர்‌ இருமவுலி இண்டி.நின்‌ 
றபிடேக மாட்டுகையினால்‌ 
அன்புட னடுத்தவர்க்‌ கருள்புரிந்‌ இடுகையால்‌ 
அழியாத சாபமிடலால்‌ 


பத்‌ இமிகும்‌ உத்தமத்‌ தவமுனிவர்‌ பாலிகல்‌ 
படைத்்‌,தகரை மீறிவரலால்‌ 
பாரமா இச்சிறிய நாமமுற லால்கலை 
படி.தககுஅ முனியைமானுஞ்‌ 


சித்திர நஇ.த்‌. தலைவ முத்தமிழ்‌ முதற்புலவ 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு இருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 


(அ- ரை.) சித்திரநதி:-பொதிய மலையில்‌ எழுதலால்‌ 
(தோன்றுதலால்‌) கடத்தில்‌ - காட்டில்‌. கடலகடு - கடல்‌ வயிறு. 
கயற்புலம்‌ - கயல்மீன்‌ இருக்குமிடம்‌. (கடல்‌) அபிடேகமாட்டுசை 
யினால்‌ - திருமுழுக்கு ஆட்தெலால்‌. படைத்த கரை - அமைத்த 
கரையை. இறிய நாமம்‌ - இற்றுறு, மானும்‌ - ஓக்கும்‌. கலை படித்த- 
எல்லாச்‌ கலைகளையும்‌ ஓதியுணர்ந்த. குறுமுனி - அகத்தியமுனி. 
பொதிகைமலையில்‌ கும்பத்தில்‌ எழுதலால்‌, வயிற்றில்‌ கடல்நீர்‌ 
பருகுதலால்‌. மவுலி - முடி. , அபிடேகமாட்டுதலால்‌ - நீராட்ட 
லால்‌. இகல்படைத்தகரை - வலிமை படைத்த ஆடுகளை. : சிறிய 
சாமம்‌ - குறுமுனி. த (௮௪) 

தி. மு. பி.--5 


௬௬ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


உணுநாக மும்கமட மும்கனக மேருவுடன்‌ 
ஓரேழு இரைவாரியும்‌ 
உட்புறப்‌ போராழி யும்சக்ர வாளகிரி 
யும்திசை சுமந்‌ தகளிறும்‌ 


இஹறுநாளில்‌ அவையவை படும்பாடு படஅமரர்‌ 
ஏங்கிக்‌ குதித்தாடவே 
இப்படி. மிகு த,தபக ரண்டமு ஈடுங்கஅசு 
ரேசன்மன முஞ்சலிப்ப 


நறுநான வார்குழற்‌ பதுமைமுதல்‌ அவுணர்குல 
நங்கையர்கள்‌ மங்கலப்பொன்‌ 
காணற்‌ ுதஇர்ந்துவிழ வேணுப்‌ பெருஞ்சிலையில்‌ 
நாண்வளை தேற்றிவாங்கிச்‌ 


சிறுகாண்‌ முழக்கிநிசி சரர்‌ கள முழக்குநி 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுறு இருமலை அருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே, 


(௮ - ரை.) உறுரரகம்‌ - உலகத்தைத்‌ தாங்கிக்கொண்டிருக்‌ 
கும்‌ ஆதிசேடனாயெ பாம்பு. கமடம்‌ - ஆமை, கனகமேரு-பொன்‌ 
மலை. இசை - திக்கு. இறுகாளில்‌ - முடிவு காலத்தில்‌, 
ரேசன்‌ - அசுரர்‌ தலைவன்‌. பொன்காண்‌ - பொ 
மூங்கில்‌. சிலை - வில்‌. நாண்‌ - நாரி. 


௮௪ 
ற்றாலி. வேணு- 
கானம்‌ - கத்தூரி, (௮௮) 


தையலர்கள்‌ ஊடியெழும்‌ ஊடறிர்ந்‌ இட அவர்கள்‌ 
ட்‌ தாளையினை ஞோர்கள்‌ வருடிச்‌ 
சந்‌. இர தில கங்குழைக்‌ இந்து ந.க லுக்கழகு 
தருதிலக மேபுனைந்து 


தொய்யில்‌ எழு இக்கொங்கை மேலுத்த ரியமுஞ்‌ 
சுடர்மணிக்‌ கலனும்வீக்குச்‌ 
சுந்தரப்‌ பொன்மேனி யணிபணி இரு,ச்இவேல்‌ 
துணைக்கஞ்‌ சனங்கள்‌ தட்டி 


சஅபறைப்பருவம்‌ ௬௭ 


மையொழுகு குழன்முடி,த்‌ தவர்முடி,த்‌ இடவுமதில்‌ 
வண்டுமொய்,க்‌ இடு கல்கண்டு 

வஞ்சியிடை முதியுமென அம்மலர்‌ கழித்தும்பர்‌ 
வனமலர்கள்‌ கொய்து சூட்டுஞ்‌ 


செய்யமணி மேடை இகழ்‌ பண்பைநக ருக்கஇப 
சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுஅு இருமலை யருட்குமர 
சிறுபறை முழக்கியருளெ. 


(அ-ரை.) வருடி - தடவி. இர்து அதல்‌ - பிறைபோலும்‌ 
ரெற்றி. திலகம்‌ புனைர்து- பொட்டிட்டு. தொய்யில்‌ - சந்தனக்‌ 
கோலம்‌. உத்தரீயம்‌ - மேலாடை. வீக்‌ - கட்டி. பணி- ஈகை. 
வேல்‌ துணைக்கு அஞ்சனம்‌ திட்டி - வேல்‌ போன்ற கண்களுக்கு 
மைதீட்டி. மை- கருமை, மயிர்ச்‌ சார்து. உம்பர்‌ வனமலர்‌ - 
மேலிடச்‌ சோலைப்‌ பூக்கள்‌. (௮௯) 


மருவா பாலையிற்‌ பொய்யா மொழிக்குமுன்‌ 
வந்தொரு செழுங்கவிை கய 

மாறான சூரன்முன்‌ தம்பிநீ தூதுபோய்‌ 
வாவென்‌ நியம்புமொழியுங்‌ 


குருவாக வந்தருண கிரியைத்‌ இருப்புகழ்‌ 
கூறென முதற்சந்‌ தழுங்‌ 
கும்பமுனி இருசெவி மனத்தொடு சரீரமுங்‌ 
குளிரமுத்‌ தமிழின்‌ இயல்பும்‌ 


அருவாய்‌ மிகுந்‌தபல வருவாய்‌ நிறைந்‌ தருளும்‌ 
அப்பனுக்‌ கொப்பிலா,த 
ஆனந்து மதுரரசம்‌ ஒழுகுதே வாரமுடன்‌ 
அமியா,த ஒருவாய்மையுந்‌ 


அருவாய்‌ மலர்ந்துரைசெய்‌ குமரகுரு நாதனே 
i சிறுபறை முழக்கியருளே 
செழுமறை முழக்கமுஅ இருமலை யருட்குமர 
சிறுபறை முழக்கியருளே. 


௬௮ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


(அ-ரை.) மருவாத - மச்கள்பொருந்தாத. பொய்யா 
மொழி - பொய்யாமொழிப்‌ புலவர்‌. செழுங்கவிதை - றந்த பாடல்‌, 
6 பொன்போலும்‌ கள்ளிப்‌ பொறிபறக்கும்‌ கானவிலே, என்‌ 
பேதைச்‌ செல்லற்‌ இயைந்தனளே - மின்போலும்‌, மானவேல்‌ 
முட்டைக்த மாறாய தெவ்வர்‌ போம்‌ கானவேல்‌ முட்டைக்கும்‌ 
காடு?! - இதில்‌ முட்டை என்ற இடுகுறி ஆக்கப்பெயர்‌ முருகனால்‌ 
சொல்லப்‌ பெற்ற. தம்பி - வீரபாகு. அருண$ூரியை - அருணூரி 
நாதரை. முதற்சந்தம்‌ - (கைத்தலம்‌ நிறைகளனி.? கும்பமுனி - 
அகத்தியன்‌. குளிர - இன்பமுற. முத்தமிழ்‌ - இயல்‌, இசை, ஈாடம்‌ 
என்ற முத்தமிழ்‌. அருவாய்‌ - வடிவில்லாததாய்‌. ஆனந்த மதுர 
ரசம்‌ ஒழுகு தேவாரம்‌ - இன்பமான இனிய ருசிபொருச்‌. திய 
தேவாரப்‌ பாடல்‌. (இது கூறியவர்‌ திருஞானசம்பர்‌ தராயெ 
முருகர்‌.) வாய்மை - உண்மை, (௧௦) 


௧௦. சிறுதேர்ப்பருவம்‌ 


[சிறுதேர்‌ உருட்டி மழ்தல்‌. இருபத்தொன்றாம்‌ தங்களில்‌ 
சிகழ்வது.) 
இசைக்குழலும்‌ வீணையுங்‌ கஞ்சமும்‌ பல்லியமும்‌ 
எல்லாம்‌ பயின்றுபாடி 
ஏணுகக ரானைபரி கேருகைக்‌ துங்கடல்கள்‌ 
ஏழையும்‌ துளியாக்கியே 


வசை த்கொழி லாக்கர்கள்‌ அணுக்கென மலைத்‌ தமரர்‌ 
வஞ்சகமி தென்றயிர்ப்ப 
வானவர்கள்‌ தானவர்கள்‌ செய்கையென்‌ றேமஇ 
மருண்டுளம்‌ வெருண்டுசோர 


மிசைப்படு முடுக்கஇர்‌ கனை ததலை மயக்கிமக 
மேருவை முறிக்துழக்கி 

விண்டுவிண்‌ டண்டங்‌ குலுங்கக்‌ குலுங்ககவ 

லீராகள்‌ இலக்கர்கூமுத்‌ 
இசைக்கிரி யனை தையும்‌ உருட்டிவினை ஆடுக 
சிறுகே ருருட்டியருளே 
சிவஞான முத்திகரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுக ருருட்டியருளே. 

(௮-ரை.) கஞ்சம்‌- கைத்தாளம்‌. பல்லியம்‌ - பலவாத்தியம்‌. 
தகர்‌ - ஆடு. உசைத்து - செலுத்தி, அயிர்ப்ப - சர்தேபிக்க. 
தானவர்கள்‌ - அசுரர்கள்‌. மருண்டு உளம்‌ வெருண்டு சோர - 
மயங்கி மனம்‌ பயந்துதள.ர. தலைமயக்யெ - கலந்த. உழக்கி - 
கலக்க. விண்டுவிண்டு - வெடித்து வெடித்து. வெஞானமுத்தி - 
சிவஞானத்தால்‌ அடையும்‌ முத்தி. வெஞானம்‌ - அடிஞானம்‌, 
இருவருள்‌ ஞானம்‌. (௯௬௧) 
புவியுலகு துயரகல அசுமே த யாகம்‌ 

புரிக்துபல வேள்விஆற்றிப்‌ 
புண்ணியமும்‌ விரமுஞ்‌ செல்வமுங்‌ கல்வியும்‌ 
பொன்றா,த ஆடவர்களால்‌ 


௭௦ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


அவியுணவை அனுஇனம்‌ விழைந்தும்பர்‌ வாய்வயி 
றனை த்துக்‌ தெவிட்டஒட்டி. 
ஆனந்த மதுபெருகி மன துறாி விழிசொருகி 
அசையாமன்‌ மேடைகதோறணுங்‌ 


குவிஉபய முலையின்மிசை விணைசேர்‌ த்‌ துசசருதி 
ட்டி எழு கரமுமூட்டிக்‌ 
கோதையர்‌ குயிற்கு தலை மழலைமொழி அமுதினெடு 


கூடவா சிக்கும்‌ இரையாற்‌ 


செவியுணவு மன்னவற்‌ குதவுபண்‌ பைக்க இப 
சிறுதே ருருட்டியருளே 
சிவஞான முத்து தரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுகே ருருட்டி.யருளே, 


(௮ - ரை.) அசுமேத யாகம்‌ குதிரையைச்சொண்டு செய்யப்‌ 
படுவதாகிய அசுவமேத யாகம்‌ என்னும்‌ வேள்வி. தய ரகல- 
அன்பம்‌ நீங்க. பொன்றாத - கெடாத, “அழியாத. அவிஉணவு - 
வேள்வி உணவு. விழைந்து - விரும்பி, உபய - இரண்டு. 
கோதையர்‌ - பெண்கள்‌. செவிஉணவு - செவிக்குணவு, கேள்வி. 


(௧௨) 


உகமழும்‌ பரித்தொகை கரித்தொகைபல்‌ இர தமுடன்‌ 
ஒளிரும்வாள்‌ அவுணர்மாள 
உன்னுடைய போர்வாழி சென்ற றுப்‌ பச்சூரன்‌ 
ஒருவனே நின்றுநெஞ்சை 


அகமும்‌ பெருங்கவலை கொண்டதி சமித்துவிழி 
அழலுகு,த்‌ தெயிறதுக்கி 
அப்படி அவன்படையும்‌ இப்படி. முடிப்பனென 
அன்னவன்‌ முன்னியேவப்‌ 


புகழ்கொண்ட இறல்வீர வாகுவடன்‌ நவவீரர்‌ 
பூதர்கள்‌ இலக்கர்‌ தம்மைப்‌ 
பும்தியை மயங்கியொரு நொடியில்வா ரிக்கொண்டு 
போயண்ட கோளகையின்மேல்‌ 


சிறுதேர்ப்பருவம்‌ எக 


இகழிந்திர ஞாலப்‌ பெருந்தேர்‌ பறித்தநீ 
சிறுகேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திகரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே, 


(அ-ரை.) உகளும்‌ - தாவும்‌, உகளும்‌. பரி - குதிசை. 
கரி - யானை. அகழும்‌ - தோண்டும்‌. எயிறு அதுக்கு - பல்லைக்‌ 
கடித்து. முன்னி - நினைத்து. ஈவவீரர்‌ - ஒன்பது வீரர்கள்‌. 
கோளசை - வட்டம்‌. இர்திர ஞாலப்‌ பெருர்கேர்‌ - இர்‌நிரஞாலம்‌ 
என்ற பெரிய தேர்‌. (௬௩) 


உருக்தார வாரித்‌ திடுங்கொடிய நிசிசரா்‌ 
உமாபஇ வலக்கண்‌௪ இரும்‌ 
ஒருமருக னடவுகளி றொ.க்திரும்‌ தோடவே 


உம்பர்கோ மான்புரக்குந்‌ 


தருததாம நந்தனவனஞ்செழித்‌ ததிலுறு 
சராசரம்‌ எலாந்‌ தழைப்பச்‌ 
சாபகா ணும்பூணு மாபரண முந்‌திகழ 
சரக்கறை மிகக்‌ தழைப்ப 


மருதீதா மரைத தவி சுடைப்பாக னுஞ்சிலை 
வளை கீதெய்‌ தி டாதகணையும்‌ 
வாசியும்‌ பேசிய திருப்புகழ்‌ விருப்புடன்‌ 
வழுதஇித துஇிக்கவந்க 
இருததாதகை ஏறும்‌ பெருந்தேரும்‌ வாழ்கவே 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முததிதரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 


(அ-ரை.) உருத்து ஆரவாரிசத்‌இடும்‌ - கோபித்து முழக்கம்‌ 
செய்யும்‌. நிச - இருள்‌. நிசெமர்‌ - இருளில்‌ சஞ்சரிப்பவர்களாயெ 
அசுரர்கள்‌. தருதாம ஈந்தனவனம்‌ - தருக்களை உடைய மாலை 
களைத்‌ தருகன்ற ஈர்தவனம்‌. சாபகாண்‌ - வில்சாண்‌, மரு - 
வாசனை. தவிசு - இருக்கை, (௧௪) 


» 


௭௨ திருமலை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 


கனந்திகழ்‌ கரிக்குலம்‌ இரண்டையும்‌ எறிந்துவெங்‌ 

காஞ்சன த தளிர்மாவையும்‌ 
கண்டதுண்‌ டப்பட முறித்‌ திரு வகைப்புலவர்‌ 

காரகந்‌ தூள்படுத்தி 

இனக்களை முடிந்தவன்‌ இவன்‌ றனையும்‌ வெல்வகுற்‌ 
கிதுசமயம்‌ என்‌ மலைகள்‌ 

எல்லாந்‌ இரண்டுபய மாகிமா வடுவடன்‌ 

இணங்கி௮ம ராடுவன போல்‌ 


வனக்தனை விருப்பொடு புரந்தருள்‌ குற ததிமான்‌ 
மகும்‌ஒழுகு வன முலைகளும்‌ : 
வள்ளைச்‌ செழுங்குழையில்‌ வாசக்‌ கருங்குழலில்‌ 
வாவிவினை யாடுவிழியும்‌ 


இனந்தின முரத்தொடு பொரக்குழையும்‌ விரகனே 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திகரு இருமா மலைக்கடவுள்‌ - 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 
(அ-ரை) காஞ்சனச்தளிர்‌-பொன்போன்ற தளிர்‌. சாரகம்‌- 
கருவி. அமராடுவன - போர்‌ செய்வன. வனம்‌ - காடு, அழகு. 
உரம்‌ - மார்பு. (௧௫) 


பெருகுகரு ணைக்கடல்‌ உவட்டெறிம்‌ தருளொழுகு 
பெரியபன்‌ னிருவிழிகளும்‌ 
பேரழகு பெறு நு,கல்‌ களுந்‌ இல, முந்தெருட்‌ 
பிரணவம்‌ சொலும்வாய்களும்‌ 


இருவனிதகை யர்க்குமயல்‌ செயுமந்‌த காசமுடன்‌ 
இலைகும்‌ஈ ராணுகுழையும்‌ 
ஏரிலகு நாசிகள்‌ கபோலங்கள்‌ ௮,த்‌தனையும்‌ 
எழில்சிறந்‌ கொளி த.தும்பி 


முருகுகமழ்‌ சண்முகக்‌ தரமரைக ளேபின்னு 
முன்னும்விக சத்‌ இடு தலால்‌ 
முத்தமிழ்ப்‌ புலவர்க்கும்‌ அடியர்க்கும்‌ அமரர்க்கு 
முனிவரொடு சூரனுக்குந்‌ " 


ண்ட அட்ட லை 


சிறுதேர்ப்பருவம்‌ எ 


இருமுதுகு தாரா,த கண்ணளிச்‌ சேவகன்‌ 
சிறு தர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 

(அ-ரை.) உவட்டெறிக்து - பெருக்கெடுத்து. பிரணவம்‌ - 
ஓங்காரம்‌. மர்தகாசம்‌ - புன்சிரிப்பு. குழை - குண்டலம்‌. ஓளி 
ததும்பி - ஒளி நிரம்பி. முஅகுதாராத - புறங்காட்டாத. (௧௬) 

அரிக்கும்‌அய னுக்கும்வெரு வா,தகூர்‌ வென்றதுகை 
அயிலோ_அன்‌ னோர்கள்படையோ 
அப்பனுக்‌ கும்பொருள்‌ நிரப்பிய குறாக்களென்‌ 
ரண த்‌ கொகைபுகலும்‌ 


பரிக்குமயி லுக்குமொரு சேவற்‌ கொடிக்கும்‌ இணை 
பரை ஓரு பொருளும்‌ இல்லை 
ப.இனா யிரங்கோடி. மன்மதன்‌ அழகுகின்‌ 
பாததூ ளிக்குகிகரோ 


புரிக்குளுயர்‌ பொன்னுலகு நின்னுடைய பண்பா 
புரிக்குகிகர்‌ ஒப்பாகுமோ 
பூதரம்‌ எலாமிருக்‌ துஞ்சுனையி லோர்குவளை 
பூத்த திரு மலைஓக்குமோ 
தெரிக்கில்‌உல கத்துவமை இல்லாத தெய்வநீ 
சிறுதேர்‌ உருட்டியமுளே 
சிவஞான முத்திதரா இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 

(அ-ரை.) வெருவாத - அஞ்சாத. கைஅயிலோ - கையி 
லுள்ள இறு வேற்படையோ. ஆரணத்தொகை -வேதத்‌ தொகுதி. 
இணைபகர - ஒப்புரைக்க. பாதஅளிக்கு நிகரோ - அடித்காடிக்கு 
ஒப்போ. பொன்‌ உலகு - அமராவதி. (கஸ்‌ 

பாரோடு பதினாலு லோகத்தில்‌ உள்ளவெம்‌ 

பழியோடு பாவம்‌ஓடப்‌ 
பஞ்சம்‌ஓ டக்கொடுமை யஞ்சிஓ ட தீதமிழ்ப்‌ 


பாவலர்கள்‌ வறுமைஓடச்‌ 


௪௪ திருமலை முருகன்‌ பிள்ளை த்‌.கமிழ்‌ 


சூர்ஓட அவுணர்கள்‌ பயந்தோட வானவர்கள்‌ 
துன்பங்‌ கலங்கியோடச்‌ 
சொல்லோடு பழகாத புலவரோ டப்பழைய 
தொண்டர்மன மாயைஓட 


வாரோடு கொங்கைமட வாரோடு மினைஞர்‌ தம்‌ 
மனை யோடு மேவிவாழ 
வந்துதெரி சித துளோர்‌ பிணிஓட அங்கவர்‌ 
மனத்துயர்‌ அனை த்தும்‌ஓட,த்‌ 


தேரோடி வரும்வீ.தி இகழ்பண்பை வாழவே 
சிறுதேர்‌ உருட்டி யருளே 
சிவஞான முத்இதரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே. 


(அ-ரை;) வெம்பழி - கொடிய பழி, வசை. பாவலர்கள்‌ - 
கவிராயர்கள்‌. மாயை - அறியாமை யிருள்‌. பிணி - கோய்‌. (௯௮) 


பொன்மெளலி யும்கருணை பொழிவதன மும்‌இருப்‌ 
புருவமும்‌ நெற்றியழகும்‌ 
புண்டரிக நயன அரு ஞம்குழைக ளும்‌ தமிழ்ப்‌ 
புத்தமுகு மொய்‌,க்‌.தவாயும்‌ 
வின்மலிந்‌ இலகுகூ ரியதுண்ட மும்கவின்‌ 
விளங்கியக போலங்களும்‌ 
வெண்‌ கரள மாலையணி கண்டமும்‌ இண்புயமும்‌ 
வேலுமுள ரிக்கைகளும்‌, 


பன்மணியு நூரனுமணி மார்பமுந்‌ தோயா த 
பட்டுடையும்‌ மிக்க தண்டைப்‌ 
பாதமுந்‌ தோகைமயி லும்சிந்தை யுள்ளே 
பத்துக்‌ துடிக்கும்‌ அடியார்‌ 


சென்மஇருள்‌ முழுதும்விடி யக்கூவு சேவலாய்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறுதேர்‌ உருட்டியருளே, 


சி௮ுதேர்ப்பருவம்‌ எடு 
(அ-ரை.) வதனம்‌ - முகம்‌. புண்டரிகஈயனம்‌ - தாமரைக்‌ 
கண்கள்‌. மொய்த்த - நிறைர்த. வில்‌ மலிர்து இலகு கூரிய 
தண்டம்‌ - ஒளி நிறைந்‌ அ விளங்குகன்‌ ற கூரிய மூக்கும்‌. கபோலம்‌- 
கன்னம்‌. கண்டம்‌ - கழுத்து. பாதம்‌- அடி. தோயாத பட்டுடையும்‌- 
நீரில்‌ அடித்துத்‌ அவைக்கப்‌ பெறாத பட்டாடையும்‌. அடிக்கும்‌ - 
பதைக்கும்‌, உருகும்‌. விடிய - நீங்க, வெளியாக. (௧௯) 
மங்கல மடப்பிடி. குறக்கொடி. இடதீதினும்‌ 
வல,த்‌இனும்‌ இருந்துவாழ்க 
மாமயிலும்‌ வாழ்கஅ.கன்‌ மேலிலகு ஆாரபுரம்‌ 
வனைந்‌,தசே வடியும்வாம்க 
பொங்கொளி தயங்குதிரு ஆபரண முந்நூல்‌ 
புனைந்‌,திடுபொன்‌ மார்பும்வாழ்க 
போர்வேலும்‌ ஈராறு செங்கையும்‌ பன்னிரு 
புயங்கள்‌ சந்‌ தரமும்வாழ்க 
'தங்குகறா ணைக்கண்கள்‌ஆறிரண்‌ டுந்திருச்‌ 
சண்முகக்‌ தருளும்வாழ்க 
தாழ்குழைமும்‌ நான்கினொடு பவளவா யாறுடன்‌ 
றடமகுட மினிதுவாழ்க 
'இங்கண்மும்‌ மாரிபொழி யச்சேவல்‌ வாழ்கநீ 
சிறுதேர்‌ உருட்டியருளே 
சிவஞான முத்திதரு இருமா மலைக்கடவுள்‌ 
சிறு தர்‌ உருட்டியருளே. 

(அ - ரை.) மடப்பிடி இடத்தினும்‌ - அழகிய தெய்வயானை 
இடப்பச்கத்திலும்‌. குறக்கொடி - வள்ளி. நூபுரம்‌ - பரிபுமம்‌, 
சிலம்பு. முந்நூல்‌ - முப்புரிநூல்‌. சர்தரம்‌ - அழகு. மகுடம்‌ - முடி. 
உருட்டியருளே - உருட்டி அருள்‌. (௧௦௦) 


திருமலைமுருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
மற்றும்‌ 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகரவரிசை 


பக்கம்‌ 


௮டித்துணை நினைப்பவர்‌ 
அயல்குழ்‌ சாரை 
அரிக்கும்‌ அயனுக்கும்‌ 
அல்வைத்‌ இ௫ுல்கூச்‌ 
அழிக்து புவனம்‌ 
அளவில்‌ அரச்கர்கள்‌ 
அனையுங்‌ கயிலைப்‌ 
இசைக்குழலும்‌ வீணையுங்‌ 
இச்சைக்‌ இசைந்த 
இர்‌ அ நெடுஞ்லே 
இருநில வமம்பையொரு 
இனமுனி வரர்கள்‌ 
உசழும்‌ பரித்தொகை 
உதரத்‌ இடையின்‌ 
உருத்தார வாரித்‌ 
உகாச மும்கமட 
எதிரும்‌ புலவன்‌ 
என்றைத்‌ தடுத்துவெளி 
ஒழியாத மறுவெனுல்‌ 
கங்குலும்‌ மங்குலும்‌ 
கத்துபுனல்‌ அருவிசொரி 
கர்தப்‌ பதுமச்‌ 

கந்தமிகு முண்டகக்‌ 
கலைஏறி மேலேறி 
சனச்திகழ்‌ இரிக்குலம்‌ 
கன்னங்கரிய 

காயொடு பூவொடு 
கால்பெயர்த்‌ தசசைஈடைச்‌ 
சாவிச்‌ சனைநீர்‌ 

தமன்‌ சமணம்‌ 
கூண்ட மாயப்‌ 

கூராடும்‌ வேல்விழிகள்‌ 
கொஞ்சமதி யிற்பெரிய 
கொர்து கமழ்க்‌ இடு 
கொர்தகமழ்‌ சரவணப்‌ 


௨௬ 


பக்கம்‌ 


சங்குற்ற செங்கைதொட்‌ 
சலியாது பற்பபத 
சினந்தான்‌ மிகுக்து 
செனவாள்‌ அரிக்குருளை 
சீரார்‌ கமலச்‌ 
சுரரை வளர்த்துக்‌ 
சேப்பா மோனப்‌ 
தகட்டிற்‌ றெந்த 
தண்டைகள்‌ சிலம்புகள்‌ 
தந்தா வளமுன்‌ 
தமராகி ஆயிரத்‌ 
தருவிற்‌ கறையும்‌ . 
தலைமுத்‌ தொழிலும்‌ 
திருக கர்ப்பண்‌ 
திருமலைக்‌ கயிலையில்‌ 
துடித்த தமத்தைய 
அட்ட அரக்கர்கள்‌ 
தையலர்கள்‌ ஊடியெமும்‌ 
தோண்டர்‌ தொழுர்தொ 
தொர்த மிட்டின்‌ 
தொழுது புலவர்‌ 
தொனிக்குர்‌ தொடிச்சைச்‌ 
தோயாச்‌ திலும்‌ 
நாரி ஒருத்‌.இச்‌ 

தீதங்‌ குவளைச்‌ 
நிறம்‌ வளர்த்‌ இடு 
நீடுங்‌ கருணை த்‌ 
நேஞ்சு குழைர்‌ தகு 

நய முடைய 
பகைநிசி சரர்கள்‌ 
பசை௮.று ரெஞ்சடை 
படி ஏழுலகும்‌ படைத்து 
பணிலமுத்‌ அம்பவள 
பண்‌ அம்‌ பணச்திதிரி 
பண்டைக்‌ கொடிய 


௬௧ 


0 P [3 
apts 


டி 


ஓ 


ய 
© 


ட்ட. அணைகளை 


செய்யுள்‌ முதற்குறிப்பு அகரவரிசை 


பக்கம்‌ 
பாடக்‌ கடையாப்‌ இடு 
பாசோடு பதினாலு! ௪௩ 
பிள்ளைத்‌ தமிழாம்‌ க 
புத்‌ இதனில்‌ இரவி ௪௯ 
புவியுலகு துயாகல ௬௯௬ 
பேண்கள்சல்‌ கத்தினோ ௬௨ 
பெருகு கருணைக்கடல்‌ ௭௨ 
போருவரிய கயிலைமலை ௬௪ 
பொன்மெளவியும்‌ கருணை ௪௪ 
பொன்னி னிறமாய்ச்‌ ௬௦ 
மகரக்‌ கடலிற்‌ ௧௭ 
மங்கல மடப்பிடி ௭௫ 
மங்காத கற்பகச்‌ ௧௩ 
மதமலை துணைவா ௨௩ 
மருமா விகைப்பூவ்‌ ௫௮ 
மருவாத பாலையிற்‌ ௬௪ 


எள 

பக்கம்‌ 
மனத்தினில்‌ நினைத்‌ அருகும்‌ ௧௨ 
மிடலொடு இசைசுமச்‌ ௫௦ 
முதிருவ்‌ கலைவா ௪௪ 
மையற்‌ குறவர்‌ ௧௯ 
வட்ட நிலத்தொ கக 
வண்டுமொய்த்‌ இலகு ௨௮ 
வம்பொன் அஞ்‌ சக்தொடு ௨௧ 
வருமா மகட்குத்‌ ட௬ 
வள்ளிமலை தனில்முதிய ௬௪ 
வனந தி அறுகு ௩ 
வனமுழமவ்‌ குங்கவிகள்‌ ௬௨ 
வன்புடைய கண்டக இ௨ 
வேண்சா மரைபோல்‌ ௪௦ 
வெள்ளைக்‌ கணபதியை க 
வேய்தொறும்‌ எயிற்றியர்‌ ௨௬ 
வேலைப்‌ புனலைச்‌ ௩௬ 


முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 
நூல்கள்‌ 

முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ நூல்களில்‌ இருச்‌ 
செந்தூர்ப்‌ பிள்ளைத்தமிழ்‌, முத்துக்குமாரசாமி 
பிள்ளைத்தமிழ்‌ ஆகிய இரு அல்களும்‌ அரிய 
குறிப்புரை விளக்கங்களுடன்‌ கழகவழி வெளி 
வந்துள்ளன. ஏனைய மூன்‌ அம்‌ விரைவில்‌ வெளி 
வரும்‌. 


முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்‌ ட்‌ 
திருச்செந்கூர்ப்‌ பிள்ளைத்தமிழ்‌ 1 
திருவிரிஞ்சை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 1 
திருவிலஞ்சி முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 1. 
சேயூர்‌ முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ 1 


௨௨௫3 


